ராநச௯்ஜி படின்‌ 


56S 


தொகுப்பாசிரியர்‌ 2 
££ செந்தில்‌ துறவி 2 


சாஸ்தா பதிப்பகம்‌ 
Sastha Publications 
50, கிழக்கு ரதவீதி, | 4/1, போயஸ்‌ சாலை, 
திருச்செந்தூர்‌. | சென்னை-18. 


4. 


இ எமது வெளியீடுகள்‌ 


ஷண்மத ஸ்தாபனம்‌ 
(அறுவகை வழிபாடு) 


கானணாபத்யம்‌ 2-ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ செய்து அருளிய 
“ஷண்மத ஸ்தாபனத்தில்‌ ' கணபதி வழிபாடு 
பற்றிய, விளக்கம்‌, துதி, ஸஹஸ்ரநாமம்‌ 
அடங்கிய நூல்‌. விலை: 1--25 
கெளமாரம்‌ வெற்றிவேல்‌ முருகனின்‌ தோற்றத்‌ 
தத்வம்‌; தமிழ்‌, வடமொழி தோத்திரங்கள்‌, 
பூஜை, ஸஹஸ்ரநாமம்‌ ஆகியவை. விலை: 1-25 
சாக்தம்‌ அகில உலகிற்கும்‌ அன்னையான ஆதி 
பராசக்தியின்‌ அரிய பெரிய அவதார வரலாறு 
களும்‌, லலிதா ஸஹஸ்ரநாமம்‌; த்ரிசதி, ஸெளந்தர்ய 
லஹரி, அபிராமி அந்தாதி முதலிய துதிகளும்‌ 
அடங்கிய நூல்‌. விலை : 1-50 
சைவம்‌:-சிவ பரஞ்சுடரின்‌ தத்துவம்‌ : சிந்தனைக்‌ 
குரிய பல துதிகள்‌, ஸஹஸ்ரநாமம்‌ மற்றும்‌ பல பயன்‌ 
தரும்‌ விவரமுடைய நூல்‌. விலை: 1-25 
வைஷ்ணவம்‌ 2சரணாகதிப்‌ பெருமையும்‌, இரா 
மானுஜ-மத்வரின்‌ தத்வங்களும்‌ எளிய முறையில்‌ 
எழுதப்பட்டு; விஷ்ணு பரமான அநேக துதிகள்‌ 
ஸஹஸ்ரநாமம்‌ உள்ளடங்கிய நூல்‌. விலை: 1-50 
செளரம்‌ $-௩வக்கிரகத்தின்‌ நடு நாயகனான ஆதி 
பகவன்‌ ஆதவனைப்‌ போற்றும்‌ துதிகள்‌, ஸஹஸ்ர 
நாமம்‌; இன்னும்‌ பல பொருளடங்கிய நூல்‌, 

விலை: 1-25 


பக்தி பிரயாண கட்டுரைகள்‌ 


7. ஜயப்பனோடு ஐம்பது நாள்‌ 2-ஆனந்தவிகட 


னில்‌, கோபு அவர்கள்‌ எழுதிய; சபரிமலை யாத்தி 
ரையிலே புதிய சகாப்தமாக எழுந்த அருமையான 
பிரயாணக்‌ கட்டுரை: யாத்திரையை மேற்கொள்ளும்‌ 
ஐயப்பன்மாருக்கு ஒரு வரப்ரஸாதம்‌, விலை : 2-50 


8. முருகன்‌ தலம்‌ முப்பது முத்தமிழ்‌ தெய்வம்‌ 


9. 


10. 


11. 


12. 


கோயில்‌ கொண்டுள்ள எல்லா தலங்களையும்‌ கண்‌ 
முன்னே நிறுத்தும்‌ அற்புத படைப்பு. விலை : 1-50 
வையத்தில்‌ வைகுந்தம்‌(திருமால்திருப்பதிகள்‌)2- 
நூற்றெட்டு திருப்பதிகளில்‌; சோழ மண்டலம்‌, 
தொண்டை மண்டலம்‌, அபிமான தலங்கள்‌ பற்றி 
நகைச்சுவையும்‌,பக்திரஸமும்‌ ததும்பி ஆத்திக உலகத்‌ 
திற்கு கிடைக்கும்சிறந்த பொக்கிஷம்‌. விலை: 1-50 
ஜம்பெரு விழாக்கள்‌ ஊதமிழகத்தின்‌ தன்னிக 
ரில்லா ஐம்பெரு விழாக்களான; ஸ்கந்த ஷஷ்டி; 
ஆருத்ரா தரிசனம்‌, வைகுண்ட ஏகாத சி, கார்த்திகை 
தீபம்‌; சித்திரைத்‌ திருாள்‌ பற்றிய நுணுக்கமான; 
சுவையான ௩டைச்‌ சித்திர நூல்‌. விலை: 1.50 
கேரளம்‌ கண்டேன்‌ 4 பரசுராம க்ஷேத்திர 
கோயில்களும்‌, ஊர்களின்‌ சிறப்பும்‌ பிரயாணக்‌ 
கட்டுரையாக, பக்திப்பெருமக்களுக்கு வழி காட்டு 
கிறது. விலை: 1-50 
பராசக்தி படிவம்‌ தேவியின்‌ தலைசிறந்த உபா 
சகர்களான ஸ்ரீ சங்கரர்‌; காவ்ய கணட கணபதி 
முனிவர்‌; ஸ்ரீ பாஸ்கரராயர்‌ ஆகிய மகான்கள்‌ 
தேவியின்‌ திருஉருவங்களை வர்ணிக்கும்‌ இந்நூல்‌ 
ஓர்‌ நூதன படைப்பு. விலை: 1-50 


முதற்‌ பதிப்பு! ஏப்ரல்‌ 1971 \ 
உரிமை; 
சாஸ்தா பதிப்பகம்‌ விலை ரூ. 1.0 
(Sastha Publications) 
MADRAS-53 


கன்றி 

வாசகர்கள்‌ பெரிதும்‌ விரும்பி வரவேற்கும்‌ 
வகையில்‌ எமது பக்தி நூல்கள்‌ தங்குதடையின்‌ றி 
வெளிவர உறுதுணையாக இருந்துவரும்‌ இறைவன்‌ 
செந்திலாதிபனையும்‌, மீனாட்சி அன்னையையும்‌ 
வணங்குகிறோம்‌. வர்த்தக, தொழில்‌ அன்பர்கள்‌ 
உள்ளத்தில்‌ இருந்து தர்ம சிந்தையை வளர்த்து 
அவர்களைத்‌ தயக்கமின்றி எமது புனித முயற்சிக்‌ 
குப்‌ பேராதரவு தர வைக்கும்‌ அத்‌ தெய்வங்களின்‌ 
பதமலரில்‌ எங்கள்‌ சிரமலர்‌ வைக்கின்றோம்‌. 


வாசகர்களின்‌ கரமலரில்‌ இக்௩றுமலர்‌ 
சமர்ப்பணமாகையில்‌ ஒரு வேண்டுகோள்‌ ! 


இத்தகைய தெய்வீக நூல்கள்‌ தொடர்ந்து 
மலிவான விலைக்குத்‌ தங்களுக்குக்‌ கிடைக்கச்‌ 
செய்துவரும்‌ புண்ணியசாலிகளாகிய நமது 
வர்த்தக சமூகத்திற்குத்‌ தாங்களும்‌ அவ்வப்போது 
ஆதரவு அளித்து, மேலும்‌ உவகையோடு 
பக்தி தொண்டாற்ற அவர்களை ஊக்குவிக்கும்படி 
கேட்டுக்கொள்கிோம்‌ ! 


செந்தில்‌ துறவி 


1. கணபதி கண்ட அன்னை 

கண்ணை மூடிக்கொண்டு என்னை மறந்து, ஓடும்‌ ரயிலின்‌ 
சப்தத்தில்‌ லயித்திருந்தேன்‌. “அம்மா ! பசிக்குதே ! தாயே 
பசிக்குதே 1? என்று குரல்‌ கொடுத்தான்‌ றுவன்‌ ஒருவன்‌ : 
பசித்தால்‌ அன்னைதானே பசிக்கு ஆதரவாக அமுதளிப்பாள்‌! 
அதனால்‌ தான்‌ அம்மாவை அழைத்தான்‌ அச்சிறுவன்‌. 
“பொம்மைகளை வைத்து விளையாட விட்டு விட்டு, தன்‌ 
சமையல்‌ முதலிய வீட்டு வேலைகளைக்‌ கவனித்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ தாய்‌, பொம்மை விளையாட்டு விளையாடி. சலித்துப்‌ 
போன குழந்தை, “அம்மா !? என்று வீறிட்டு அழும்போது 
ஓடோடி வருதிறாள்‌, ஆறுதல்‌ அளிக்க: அது போலவே 
பராசக்தியானஜகன்மாதாவும்‌ அவளுடைய குழந்தைகளான 
சமுதாயம்‌ இம்மாய உலகில்‌ பொம்மலாட்டம்‌ விளையாடி, 
களைத்து “அம்மா! என்று இதயத்தின்‌ அடிப்பாகத்திலிருந்த 
எழுப்பும்‌ ஒலிகேட்டு ஓடோடி வந்து அணைத்து ஆண்டு 
கொள்வாள்‌”? என்று இராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ கூறு 
வாராம்‌ : இப்படி அனைத்துயிர்க்கும்‌ அதாரமாய்‌ அன்னை 
விளங்குகிறாள்‌ $ 


6 
“ அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து 


இளைஜோனாய்‌ 
அழகு பெறவே நடந்து 
அமிர்த ரசமே மிகுந்த குதலை மொழியே பகன்று பதினாறாய்‌ '” 
அதிவிதம தாய்‌ வளர்ந்து,” 
என்றார்‌ அருணகிரியார்‌. 


மனிதன்‌ பிறந்து, தவழ்ந்து, வளர்ந்து பிறகு லீலைகளில்‌ 
மூழ்டு கடைசியில்‌ தேய்வு அடைகிறான்‌ ! தன்‌ சிறு புத்திக்கு 
எட்டிய அளவில்‌ இறைவன்‌ என்ற வரையறை இல்லா 
ஒன்றை பரம்‌ பொருள்‌ என்றும்‌, சக்தி என்றும்‌ கூறுகிறான்‌ : 
சிவன்‌, தான்‌ செயலாற்றும்போது சக்தியாகவும்‌ செயலற்ற 
நிலையில்‌ வனே என்றும்‌” இருக்கிறான்‌. இதனால்தான்‌ ஒரு 
செயலும்‌ நினைவும்‌ இல்லாத நிலையைக்‌ குறிக்க “சிவனே 
என்று இரேன்‌? என்று கூறுவது இன்றும்‌ வழக்கில்‌ 
இருக்கிறது : 


௪க்‌இ வழிபாடு புரியும்‌ ஒவ்வொருவரும்‌ முக்கியத்துவம்‌ 
அளிப்பது சிவனுக்கே என்பதை ஸ்ரீசக்ரத்தின்‌ மத்தியில்‌ 
குறுகிய, ஒன்றிய, ஒடுங்கிய நிலையான புள்ளிக்கே முதன்மைத்‌ 
தானம்‌ அளிப்பதிலிருந்து தெரிந்துகொள்ளலாம்‌ : அங்கு 
சிவனுடன்‌ சச்தி ஐக்கியமாகி அசைவற்ற விரிவற்ற தன்‌ 
நிலையில்‌ ஒடுங்கிய தானாக நிறிறொள்‌. அதுதான்‌ பிந்து 
ஸ்தானம்‌: அந்த வெம்‌ தன்னிச்சையினால்‌ செயலாற்றும்‌ 
போத விரிவாகின்ற சக்தியை - அம்பாளை- அன்னை பராசக்தி 
என்று கூறுகிறோம்‌. அந்த சக்தி காரணமாகவே உலகம்‌ 
இயங்குகிறது. அந்த ஆதிபரா சக்தி வெத்தினுடைய 
பிரதிபலிப்பே என்றும்‌ ஞானிகள்‌ கூறுவர்‌. 


முன்லேர்களான மஹான்களும்‌ ரிஷிகளும்‌ “ தவத்தின்‌ 
தொடக்கம்‌ தன்னை அறிவதே? என்று கூறி வந்ததுடன்‌, 
தன்‌ சரீரதிதுக்குன்‌ மனத்தின்‌ துணையினால்‌, அறிவின்‌ 
ஆற்றலால்‌ ஆழ்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து “சிவனே அடிமுடி 
எல்லாமாகிறது! லிங்கமே அதன்‌ அடையாளம்‌! என்று , 


7 


சிவயோக தத்வத்தை நிர்ணயம்‌ செய்தனர்‌. ஏனெனில்‌ 
தன்னிடம்‌ இல்லாத ஒன்றையோ அல்லது தனக்கு 
புரியாததையோ ஆராய்வது கடினம்‌. நாம்‌ ஆராய வேண்டு 
மானால்‌ ஒரு பொருள்‌ தேவை. நமக்கு எளிதில்‌ அருகில்‌ 
நம்மோடு மிகத்தொடர்பு கொண்டது உடலைவிட வேறு 
இல்லை. அதனால்தான்‌ இதனைக்கொண்டே எல்லா தத்துவங்‌ 
களையும்‌ விளக்கினர்‌. (ரேடியோ போன்ற கருவியாக 
இவ்வுடலை பயன்படுத்தினர்‌ ) 


ஆடாமல்‌ அசையாமல்‌, தியான நிலையில்‌ உட்கார்ந்துள்ள 
தவயோகியின்‌ பின்புறத்தோற்றத்தையே லிங்கத்திருவுரு 
வாக அமைத்தனர்‌. மனிதன்‌ தலை பாணமாக, உடல்‌ 
ஆவிடையாக, மடித்துக்கொண்டிருக்கும்‌ கால்கள்‌ பீடமாக 
காட்டியளிக்கிறது. அவர்கள்‌ சொல்லாமல்‌ சொன்னது 
தவத்தின்‌ இறுதி நிலை தியானத்தில்‌ ஆழ்வதுதான்‌. ஒடுங்கிய 
செயலற்ற நிலைதான்‌ - உடல்‌ ஒடுக்கி உள்ளம்‌ ஒழுக்கி 
உன்னை உணர்‌ - என்ற கட்டளை ! இப்படியே உடலை மூன்று 
கண்டங்களாக (பகுதிகளாக) அக்னி கண்டம்‌, சூர்ய 
கண்டம்‌, ஸோம (சந்திர) கண்டம்‌ என்றும்‌ பிரித்தனர்‌. 
தலைப்பகுதியை ஸோம (சந்திர) கண்ட மென்றும்‌, மார்புப்‌ 
பகுதியை சூர்ய கண்டமாகவும்‌ வயிறுப்‌ பகுதியை அக்னி 
கண்டமாகவும்‌ வகுத்தனர்‌. வயிற்றில்‌ போடுவது எதுவும்‌ 
பஸ்மீகரமாகிறது. “ஜாடராக்னி?' என்றே கூறுகிறோம்‌ 
அப்படியே ஹ்ருதயப்‌ பகுதியை பரமாத்மா ஸ்வரூபமாக; 
கூறினர்‌. இறைவலை “ஸ்வித்று மண்டல மத்ய வர்த்தி 
நாராயண ஸ்ரஸிஞ்சாஸன : ஸந்நிவீஷ்ட ;” என்று 
சூர்ய மண்டல மத்தியில்‌ தியானிப்பது முறை. 

தாசாரியனும்‌: 

“ஈச்வர: ஸர்வ பூதானாம்‌. ஹ்ருத்தேசே அர்ஜுன 
திஷ்டதி ” என்று இதயப்‌ பகுதியில்‌ இறைவன்‌ வசிக்கிறான்‌ 
என்கிறார்‌. 

மூன்றாவதாக முக மண்டலம்‌ சந்திரன்போல்‌ என்று 
வர்ணிப்பதை அறிகிறோம்‌ ; எல்லா துதிகளிலும்‌ யாவரும்‌ 


8 


முகத்தை சந்திரனுக்கு ஒப்பாக கூறுவதைக்‌ காண்கிறோம்‌. 
௨ முக சந்த்ரசளங்காப மிருகந்‌ நாபி விசேஷிகா ?' என்று 
அம்பாளுடைய முகத்தை சந்திரனுக்கு ஒப்பிட்டு ஸஹஸ்ர 
நாமம்‌ கூறுகிறது. தேவியின்‌ முகமண்டலம்‌ 16 கலைகளுடன்‌ 
நிரம்பிய பூரண சந்திரன்‌ போல்‌ உள்ளது. அதன்படியே 
16 -நித்யாளாக (க்ஷோடச நித்யாள்‌) வியாபித்து 16 வது 
(கலை) நித்யை அபேதமாக ஸ்ரீலலிதையுடன்‌ விளங்குகறதாக 
ஸ்ரீவித்யை வர்ணிக்றெது. இந்தக்‌ கருத்துடன்‌ தான்‌ பெரி 
யோர்கள்‌ மணப்பெண்ணை ஆசீர்வாதம்‌ செய்யும்‌ போது 
“பதினாறும்‌ பெற்று பெருவாழ்வு வாழ்‌? என்று 
கூறுன்றனர்‌: பூரணகலைகளுடன்‌ இறைவி பிரகாசிப்பது 
போல்‌ நீயும்‌ ஐகன்மாதாவாகவே விளங்கு என்பதே. 
இதன்‌ பொருள்‌. சந்திரனை மையமாகக்‌ கொண்டே 
ஜோதிட சாஸ்திரமும்‌ இயங்குகிறது. 


புத்தியை * மதி என்றோம்‌ (மதிசந்திரன்‌) புத்திதான்‌ 
ஸ்தால, ஸூஷ்ம, காரண சரீரம்‌ மூன்றிலும்‌ இயங்க முடியும்‌, 
அதனால்தான்‌ தலைவி எனப்படும்‌ இயக்க காரணிக்கு 
புத்தியை இடமாக அளித்தனர்‌. அதனால்தான்‌ “ஏரஸே. 
பிரதானம்‌ ”என்றும்‌ கூறினர்‌. * தலையின்றி வாலாடாது 
என்பர்‌ ??: தலையில்லாவிடில்‌ உடல்‌ அசைய முடியாது. 
சிவனும்‌ சக்தியும்‌ ஐக்யமாகி இருந்தாலேயே இயக்கம்‌ சாத்‌ 
இயமாகறது என்பதை 4 சவசக்த்யா யுக்தோயதி பவதி, 
நசே தேவம்‌ தேவோ நகலு குசல: ஸ்பந்‌திதுமபி?” என்றார்‌ 
ஸ்ரீ ஆதி சங்கர லெளந்தர்ய லஹரியில்‌. 

காவ்ய கண்ட கணபதி என்ற மஹான்‌ சமீப. 
காலத்தில்‌ (ரமணருடைய வாழ்நாளின்‌ போது 
வாழ்ந்தவர்‌) இருந்தார்‌. அவர்‌ தமது அழகான வாக்கினால்‌ 
ஆயிரம்‌ நாமத்தை அம்பாளுக்கு அள்ளிச்‌ சொரிந்தார்‌. 

ஒரு இடத்தில்‌? 

௨ மூல ஸரோஜே வஹ்னி கலா, ஆரிதீதஸரோஜே சூர்ய 
கலா, €ர்ஷ்ஸரோஜே ஸோம கலா £' என்று அழகாகக்‌. 
கூறுஒருர்‌. 


9 


ஆகவேதான்‌ பிறந்து வளர்ந்து தேயும்‌ மனிதன்‌ இறை 
விக்கு ஒரு படிவம்‌ -- நிலையை வகுத்து மகிழ்றொன்‌. 
எடுப்பார்‌ கைப்‌ பிள்ளை போல்‌ -- மனத்தின்‌ இயல்புக்கு 
ஏற்ற புறத்தோற்றமே இறைவியாக, இறைவனாக, குழந்தை 
யாக, பல்வேறு தோற்றங்களாக காணப்படுகிறது. 


1. குல ஸஹஸ்ராரம்‌ என்னும்‌ மூலாதராத்துக்கும்‌ 
கழ்‌ -பாலையாக (கன்னி) அறிக உபஅஙிக தேவதைகளுடன்‌ 
தேவியை தியானம்‌ செய்கிறான்‌. 

2. மூலாதராத்தில்‌ (2) பஞ்சதசீரூபிணியாக விருப்பம்‌ 
யாவும்‌ நிறைந்த நிலையில்‌ பூஜிக்கப்படுறெது. 

8. ஹ்ருதயத்தில்‌ “ச்யாமா? (பிரெளடை) என்ற 
நிலையில்‌ இச்‌ சக்தி வியாபிக்கின்றது (பிரதம புஷ்பிணீம்‌ 
ருதிரபிந்து நீலாம்பராம்‌ என்று ஸ்லோகம்‌) 


4. ஆச்ஞாவில்‌-வாராஹீ-—அ ஹங்கார தத்துவம்‌. 


5. ஸஹஸ்ராரத்தில்‌ மஹாஷோடசி மந்தர ரூபிணியாக 
அமைதியின்‌ இலக்கணமாக பூரண நிறைவுற்ற நிலை. 


6, த்வாதசாந்தத்தில்‌_பரா என்ற பராசக்தியாக 
வயது முதிர்ந்த சுமங்கலியாக அம்பாளை உருவகப்படுத்து 
தின்றது மனம்‌. பராசக்தியின்‌ படிவமாக இப்படி. பல்வேறு 
நிலைகள்‌ விளங்குகிறது. இச்சக்தி பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ 
பல்வேறு காரணத்துக்கு பல்வேறு தத்துவங்களுடன்‌ 
(சாந்த, கோர; உக்ரக, வீர,) பிரசாசித்ததை பல நூல்கள்‌ 
கூறுகின்றன ; 

ஸ்த்வகுண ப்ராதான்யமாக-—பஞ்சதூ8 ரூபிணியாகவும்‌ 
தமோகுணத்துக்கு தண்டனி என்ற பெயருடன்‌ பிரதம 
சைன்ய நாயகியாகவும்‌, ரஜோ குணத்தில்‌ மந்த்ரிணி என்ற 
பெயரில்‌ ஆட்சி புரிபவளுடைய மந்திரியாகவும்‌ இச்சக்தி 
விளங்குகிறாள்‌. ஆணவமலம்‌, விஷயப்பற்று முதலிய அரக்க 
குணங்களை ஸ்ம்ஹரிக்க பாலா, மந்தீரிணீ வாராஹீ, 
தண்டின்‌ முதலிய உள்முகமான மனோநிலையில்‌ உதவியினால்‌ 


10 


(ஆதீம) சக்தி அடையப்படுகிறது. ஆத்மாவே இங்கு சக்தி 
(அம்பாள்‌) எனப்படுகிறது. 


இவைகள்‌ ஸத்வ, ரஜஸ்‌, தமஸ்‌ என்னும்‌ முக்குண விபாக 
நிலைக்கு ஏற்ப அந்தந்த சக்தி பிரகாசிக்கும்‌ ரூபத்தை பக்தன்‌ 
உபாசிப்பதால்‌ பரிபக்குவம்‌ அடைந்து தன்னிறைவு ola ள்ள 
காரணமாகிறது. 


தன்னைத்‌ இயானத்‌ தீயில்‌ இட்டு புடம்‌ போட்டு மன 
அழுக்கு அகற்றி தூயராய்‌ தனை உணர்ந்த பெரியோர்கள்‌ 
௮ச்சக்இியை பல்வேறு ரூபங்களில்‌ இமயம்‌ முதல்‌ குமரி வரை 
கோயில்களில்‌ பிரதிஷ்டை செய்து அந்த சக்தி தேவியின்‌ 
உடலில்‌ ஒரு குறிப்பிட்ட அங்கம்‌ அத்தலத்தில்‌ மிகவும்‌ 
பிரகாசிக்கும்படி செய்துள்ளனர்‌, 


தவிர, நமது புராணம்‌ கூறும்‌ கதை ஒன்றும்‌ பலருக்கும்‌: 
தெரியும்‌. 


தக்ஷன்‌ யாகம்‌ செய்தான்‌: ஈசனுக்குரிய அவிர்பாகம்‌ 
அளிக்க மறுத்ததுமன்றி உமையவளைத்‌ தன்‌ மகள்‌ என்று 
அலட்சியப்‌ படுத்தியதன்‌ விளைவாக ஹோம குண்டத்தில்‌ 
“உன்‌ யாகம்‌ அழியட்டும்‌” என்று சாபமிட்டு உடலைத்‌ தியாகம்‌ 
செய்துவிட்டாள்‌ அன்னை! ௮வ்வுடலை பல பாகங்களாகச்‌ 
சிதறுண்டு போகும்படிமஹாவிஷ்ணு சக்ராயுதத்தை ஏவினார்‌ஈ 
ஒவ்வொரு அங்கமும்‌ விழுந்த இடம்‌ ஒரு சக்தி பீடமாக 
இகழ்‌றது. அவை அறுபத்தி நான்கு என்றும்‌ ஐம்பத்தி 
இரண்டு எனவும்‌ பக்தர்களால்‌ கணக்கிடப்படுகறது. சக்தி 
வழிபாட்டை பெத்தான்‌ ௧க கொண்டிருக்கும்‌ அடியாரின்‌ 
மனம்‌ இந்த சக்தி பீடங்கலின்‌ இருப்பிடங்களை சதா நினைவு 
படுத்திப்‌ பார்த்துக்‌ கொள்வதும்‌, அவற்றைத்‌ தமது வாழ்‌ 
நாளில்‌ ஒரு தடவையாவது போய்த்‌ தரிக்க வேண்டுமென்று 
விழைவதும்‌ சகறம்‌. இந்த நியாயமான ஆசைக்கு நானும்‌ 
அடிமையாக யிருந்தேனாதலால்‌, ரயில்‌ பெட்டியில்‌ பிச்சைக்‌ 
காரச்‌ சிறுவன்‌ கொடுத்த “அம்மா? குரல்‌ ஒலி என்‌ இதயத்‌. 
இதனுள்‌ வியாபித்திருந்த ஆசையைக்‌ களறி விட்டது. அந்த 


1] 


சமயம்‌ நான்‌ அம்பிகையின்‌ “ரேணுகா? அம்ச படிவத்தைத்‌ 
தரிசிக்கப்‌ போய்க்‌ கொண்டிருந்தேனாதலால்‌ சிறுவன்‌ 
கூறியதும்‌ நானும்‌ £ தாயே ரக்ஷ * என்று வழக்கம்போல்‌ 
மனதில்‌ கூறிக்‌ கொண்டேன்‌. இந்த இதய ஒலியோடு 
போட்டி போட்டது “காட்பாடி? என்ற போர்ட்டரின்‌ குரல்‌. 


காட்பாடியில்‌ இறங்கி வேலூர்‌ வழியாக சந்தவாசல்‌ 
என்ற இடத்திற்கு அருகேயுள்ள படைவேடு என்ற ரேணுகா 
தேவியின்‌ க்ஷத்திரத்தற்குச்‌ சென்றேன்‌. படைவேடு என்ற 
குண்டல பட்டணம்‌ மிகச்‌ சிறந்த தனித்தலம்‌: தலை 
அறுபட்ட நிலையில்‌ ௮ங்கே அன்னை காட்டியளிக்கிருள்‌ : எண்‌ 
சாண்‌ உடம்பிற்கு சரஸே பிரதானம்‌ : ஆகவே முதலில்‌ 
தரிசிப்போம்‌. 


“று: குண்டலீபட்டண ராஜதானீ மாலோகதே காமபி 
க்ருத்தமஸ்தாம்‌ 
நிஸ்ஸாரமானந்தகதாவிஹீனம்‌ ஸம்சாரமேதம்‌ ஸ 
ஜஹாதி புத்தயா !”? 


இவ்வுலகில்‌ குடும்ப பாரத்தில்‌ சிக்கி அன்றாடம்‌ 
உழலும்‌ மனிதனுக்கு சந்தோஷம்‌ என்பதே இல்லை. அப்படிப்‌ 
பட்ட சம்சாரிகட இந்த ரேணுகாம்பாளை தரிசனம்‌ 
செய்தால்‌ பந்தத்தளையறுத்து, நிம்மதி பெறுவான்‌ என்று 
காவ்யகண்ட முனிவர்‌ வருணிக்கிறார்‌. இந்த புண்ய பூமி 
நான்கு புறமும்‌ சிறு குன்றுகளால்‌ குழப்பட்டுள்ள து. கண்ணை 
யும்‌ சருத்தையும்‌ கவரும்‌ இத்தலம்‌ அமைதியின்‌ பிடியிலே 
ஆனந்தமாயிறாச்கிறது ; 

இத்தவச்சாலைக்கு அருகில்‌ ₹ கமண்டலு நதி? என்ற 
அழகிய ஆறு சலசலத்து எக்காலமும்‌ வற்றாமல்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கிறது. நிம்மதியாக ஸ்நானம்‌ செய்துவிட்டு 
வரலாம்‌. நல்ல இராமியச்‌ சூழ்நிலை; பெரிய சிறிய 
வெளிப்பிராகாரங்கள்‌ குளம்‌, நந்தவனம்‌ என்று கோயில்‌ 
ஒருகாலத்தில்‌ சிறப்பாக இருந்திருக்கும்‌ 2: ஜமதக்னி மஹ 


12 


ரிஷியின்‌ தவசிசாலையே இன்று “படவேடு எனத்‌ திகழ்கிறது. 
மாமுனியின்‌ தபோவலிமை பெரிது எனின்‌,அவரதுதர்மபத்னி 
ரேணுகா தேவீயினது கற்புத்தறன்‌ அதை மிஞ்சியதாக 
இருந்தது. 

ஒருநாள்‌, ஆச்ரமத்தின்‌ வாயிலுக்கு நீர்‌ எடுத்து 
வரப்‌ புறப்பட்டாள்‌ ரேணுகாதேவி. ஆகாயத்தில்‌ பறந்து 
சென்ற கந்தர்வனின்‌ நிழல்‌ 8ழே தெரிந்தது. அழகான 
கந்தர்வன்‌ யாரோ போடுறான்‌ என்று சற்று நின்று நிழலைக்‌ 
கவனித்தாள்‌. இதுதான்‌ ரேணுகாதேவி செய்த குற்றம்‌ £ 
கற்புடை பெஸ்டிரானவர்‌ வேறு ஆடவனின்‌ நிழலைக்கூட 
நோக்கலாகாது. வெகுண்டார்‌ முனிவர்‌. கூப்பிட்டார்‌ 
பிள்ளைகளை. தாயின்‌ தலையைக்‌ கொய்துவிடும்படி பணித்தார்‌. 
எல்லோரும்‌ மறுத்து முனிவரின்‌ கோபத்தீயில்‌ மாண்டு 
சாம்பலாயினர்‌. கடைசி பிள்ளை பரசுராமர்‌ வந்தார்‌, 


பரசுராம! உன்‌ அன்னை பிழை செய்தாள்‌, உன்‌ 
தமையன்கள்‌ என்‌ ஆணையை மீறி மாண்டனர்‌ : என்‌ 
அருமைப்‌ புதல்வா ! நீயாவது என்‌ கட்டளையை 


நிறைவேற்றுவரய்‌: உன்‌ அன்னையின்‌ தலையைக்‌ 
கொய்துவிடு' என்றார்‌. சற்றும்‌ யோசியாமல்‌ மழுவை 
எடுத்தார்‌ பரசுராமர்‌. துண்டாடினார்‌ தாயின்‌ தலைவேறு 
உடல்‌ வேறாக. ௮கம௫ழ்ந்தார்‌ முனிவர்‌. என்‌ செல்வமே! தாய்‌ 
எனவும்‌ பாராது என்‌ கட்டளையை நிறைவேற்றி எனக்குப்‌ 
பெருமை தந்தாய்‌.உனக்கு இரண்டு வரம்‌ அளிக்கிறேன்‌ கேள்‌ 
என்றார்‌. “அப்பா ! அப்படியானால்‌ இறந்த என்‌ அன்னை 
உயிர்‌ பெறவும்‌, தமையன்மார்‌ புண்ணிய உலகு எய்தவும்‌. 
அருள்‌ புரியும்‌” என்றார்‌ பரசுராமர்‌. 

“அப்படியே அவள்‌ பிழைப்பாள்‌” என்று கமண்டலதீதி 
லுள்ள நீரை வார்த்தார்‌ முனிவர்‌. அப்புனித நீர்‌ நதியாகப்‌ 
பெருகியது. அந்தியின்‌ கரையில்‌ ரேணுகாதேவி தூய 
வளாகக்‌ காட்சியலித்தாள்‌. இத்தகைய ஒரு தெய்வீக 
நிகழ்ச்சி நடந்த தலம்‌ தான்‌ படைவேடு. 

கோயிலுக்கு வெளியே பெரிய ஆஞ்சநேயர்‌ இருக்கிறார்‌” 
உள்ளே பிராகாரங்களில்‌ எல்லா மூர்த்திகளும்‌ உள்ளன... 


கு 
முக்கியமாக ஐயப்பன்‌ (சாஸ்தாவின்‌) விக்ரஹம்‌ அவரது 
மூலமத்திரத்துக்கு இணைந்தாற்போல்‌, யானை வாகனத்தில்‌ 
அழரும்‌ மிடுச்ரும்‌ கொண்டு விளங்குவதை இன்றெல்லாம்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. சபரிகிரி வாசனைக்‌ காணச்‌ 
செல்லும்‌ பக்தர்கள்‌ இங்கு தரிசனம்‌ செய்து விட்டால்‌ 
சபரிகிரியில்‌ இருப்பதாகவே நினைவு வந்துவிடும்‌. வெளிப்‌: 
பிராகாரம்‌, மலை, அறுவி இவைகள்‌ எல்லாம்‌ கேரளத்தின்‌ 
சூழ்நிலையை நினைவுபடுத்துகின்‌ றன. 


14 


அதுமட்டுமா ! : இராமபிரானுக்கு ரு கோயில்‌, 
குன்றிலாடும்‌ குமரனுக்கு ஓரு குன்றின்மேல்‌ ஆலயம்‌, 
அன்னை பராசக்தியோரேணுகாம்பாளாக மிகவும்‌ கம்பீரமாக 
காட்சியளிக்கிறாள்‌. 8ழே சுயம்பு மூர்த்தியும்‌ ஆதிசங்கரரால்‌ 
பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகக்‌ கூறப்படும்‌ பாணலிங்கமும்‌ 
இன்றைக்கெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டே. இருக்கலாம்‌. ஆடி 
மாத வெள்ளிக்கிழமைகளில்‌ ஏராளமாக பக்தர்கள்‌ கூடுவர்‌. 


பல வருடங்களுக்குமுன்‌ ஜெர்மனி தேசத்தில்‌ இருந்து 
ஒரு சாது வந்திருந்தார்‌. அவர்‌ இந்து சமயத்தைப்‌ பின்‌ 
பற்றுபவர்‌. அவருக்கு சிறு வயதிலிருந்தே இந்தியாவிற்கு வர 
விருப்பம்‌. இறுதியில்‌ காஷாயத்தோடு வந்து சேர்ந்தார்‌. 
நேராக இமயமலக்குச்‌ சென்று தவம்‌ செய்ய விரும்பினார்‌. 
ஆனால்‌ சந்தர்ப்பவசத்தால்‌ அவர்‌ இலங்கைக்குச்‌ சென்று 
விட்டு பிறகு குமரியிலிருந்து இமயத்திற்கு யாத்திரையாக 
செல்லும்படி நேர்ந்து விட்டது. அவர்‌ அதைப்‌ பற்றி பேசும்‌ 
போதுநேராக நான்‌ சிரசை பூறிக்கச்‌ சென்றேன்‌.பாதத்தைத்‌ 
தொழுது விட்டல்லவா செல்லவேண்டும்‌ என்று அந்த சாது 
கூறியது வர வாசகர்களைக்‌ குமரிமுனைக்கு அழைத்துச்‌ செல்‌ 
கிறேன்‌. அங்கே அல்னையின்‌ இருவடிகளைத்‌ தொழுது விட்டு 
அவள்‌ பாதங்களில்‌ படைவேடு கிராமத்தில்‌ கண்டதையும்‌ 
கேட்டதையும்‌ என்னோடு சேர்ந்து நீங்களும்‌ சமர்ப்பணம்‌. 
செய்துவிட்டு பாரதம்‌ போற்றும்‌ பராசச்தி படிவங்களை 
இயன்றவரை தரிசிக்கலாம்‌ வாருங்கள்‌. 


15 


கன்யாகுமரி 
அலொண்ட கோடியும்‌ ஈன்ற பின்னரும்‌ கன்னியாய்‌" 
நின்று கடலை எல்லை தாண்டாமல்‌ காப்பதுபோல்‌ தோன்றும்‌ 
அ௮ல்னைஇங்கே:மாயா ரூபிணியாகஃ? மக்களுக்கு மங்களத்தையே 
செய்கிறாள்‌. விண்ணுலகும்‌ மண்ணுலகும்‌ பூஜிக்கும்‌ இந்தக்‌ 
குமரியின்‌ புன்னசையில்‌ கருணை வழிந்தோடுறது. அப்‌ 
புன்னகையின்‌ சக்தி பாரத நாட்டின்‌ நன்மைகச்குக்‌ காரண 
மாகிறது என்கிறார்‌ காவ்ய கண்ட கணபதி: 
“கன்யாகுமாரி ஸுதராம்‌ வதான்யா மான்யா ஸமநிதை: 
ப்ரக்ருதேதர னன்யா! 
ஆக்ஷபகம்‌ ஸாகரபுத்புதானாம்‌ ஹாஸம்‌ விததாம்‌ ஜகத: 
ஸுகார! 


HG Goma 
அன்னைகரில்னை .... 


4] கிரார்ள்‌ இல்லறீக்கு 
த்தி இண்ணைைமில்றை 


| சஹுூன்‌ பாக்கில்லா 
தி -தரம்ழதைதிற்கு ald 


I~ 


16 


தமிழகத்தின்‌ இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ அதிசயமாகதி 
தோன்றிய கவி சுப்பிரமணிய பாரதியாரோ 


நீலத்திரை கடல்‌ ஒரத்திலே நின்று- நித்தம்‌ 
தவம்‌ செய்யும்‌ குமரி எல்லை'-- 


என்று உள்ளம்‌ கனிந்து பாடுகிறார்‌. 


இயற்கை அழகு நிரம்பிய இடம்‌ குமரி. முக்கடல்கள்‌ 
சேருமிடம்‌. நம்பாரக நாட்டின்‌ தென்‌ கோடி முனை. இதுவே 
நம்‌ பாரதத்தாயின்‌ புனிதமான திருவடிகள்‌. இந்த எழில்மிகு 
இடத்திலிருந்து காவல்‌ புரிகிறாள்‌ கன்னித்‌ தெய்வமான 
குமரி அன்னை. இந்து சனாதன தர்மத்தைக்‌ காக்க கடும்‌ 
தவம்‌ மேற்‌ கொண்டிருக்கிறாளா?..௨ தவம்‌ புரிய அழகிய 
இடம்‌ தான்‌. ஒரு வேளை தன்னுடைய படைப்பின்‌ 
செளந்தர்யத்தை அவளே கண்மூடி ரசித்து மகழ்கிருளோ? 


பூவுலகில்‌ சிருஷ்டிக்கப்பட்டுள்ள பொருள்களை தியானிப்‌ 
பதன்‌ மூலம்‌ படிப்படியாக நாம்‌ கடவுளை அடையலாம்‌ 
என்று மில்டன்‌ கூறியுள்ளார்‌. அதேபோல்‌ ஒருபடி மேலே 
சென்று “அழகான புத்திக்குப்‌ புலப்படாத விஷயங்களைப்‌ 
பற்றி அதாவது இறைமையும்‌ கலையும்‌ எங்கு இணைகின்றன 
வோ அவற்றைப்பற்றி கவி பாடுவேன்‌!” என்று கஸின்ஸ்‌என்ற 
கவி கூறியுள்ளார்‌. உண்மைதான்‌. இறைவனே அழகு. 
அழகே இறைவன்‌. இதை மனத்தில்‌ கொண்டுதான்‌ 
இந்தியாவின்‌ தவப்புதல்வர்‌ விவேகானந்தர்‌ தியானத்தில்‌ 
மூழ்க இந்தப்‌ புனித இடத்தைத்‌ தேர்ந்தெடுத்தாரோ! 
கன்னித்தாய்க்கு நேராக தனயன்‌.மோன நிலையில்‌ உட்கார்ந்‌ 
தாரோ! அஞ்ஞான இருவில்‌ மூழ்‌ இருக்கும்‌ தன்‌ நாட்டு 
மக்களைத்‌ தட்டி எழுப்ப தனக்கு வழி காட்ட, அவர்களுக்கு 
புத்துயிர்‌ ஊட்ட தாயின்‌: அருள்‌ கேட்டு மூன்று நாட்கள்‌ 
அருகிலுள்ள அன்னையின்‌ திருவடி உள்ள பாறையில்‌-இங்கு 
தானே தவம்‌ இருந்தார்‌? குழந்தையின்‌ குரலுக்கு செவி 
சாய்க்காமலா இருப்பாள்‌ அன்னை? அதுவும்‌ தன்னுடைய 
தலை றந்த பக்தனின்‌ நிகரற்ற முதல்‌ சடனாயிற்றே. 


ச்‌ 


17 


அதுவும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ அவள்‌ அடியே கதி என்று 
கிடந்தவருக்கா இரங்கமாட்டாள்‌? 
யா மாமா ஜன்ம வினயத்யதி துக்க மார்க்கை 
ஆசம்‌ சித்தேஹே ஸ்வகவிதை லலிதை: வியானஸஹ, 
யாமே ருத்திம்‌ சுவிததே சததம தரண்யாம்‌ 
சாம்பா சர்வா மமகதி: சபலே பலேவா 
ஜபோ ஜல்ப : சில்பம்‌ ஸகலமபி முத்ராவிரசனா 
கதி : ப்ராதக்ஷிண்ய க்ரமணம்‌ அசனாத்யாஹ திவி தி; 
ப்ரணாம : ஸம்வேச : ஸுகமகிலமாத்மார்பண த்ருசா 
ஸ்பர்யா பார்யாயஸ்தவ பவது யன்மே விலஸிதம்‌, 
தாயே நான்‌ பேசுவதெல்லாம்‌ உன்னு டம 
மந்த்ரத்தை ஜபிப்பதாயும்‌, கையால்‌ செய்யும்‌ சகல 
காரியங்களும்‌ என்னுடைய பூஜாரூபமான முத்ரா விசேஷம்‌: 
களாகவும்‌, நடப்பதானது உன்னை ப்ரதக்ஷிணம்‌ செய்வ: 


(11120 a 


வாழ்வில்‌ ஆனந்தம்‌ 
குGணெகர 
மரிக்கொழுந்து செண்ட்‌ 
தயாரிப்பாளர்‌ 


குனேகா 


அடையாறு; மதராஸ்‌-20 


18 


தாகவும்‌, சாப்பிடுவது உனக்குத்‌ தந்த ஹோமத்தின்‌ 
அஹுஇயாகவும்‌, படுப்பது உன்னை நமஸ்கரிப்பதாகவும்‌-- 
இம்மாஇரி நான்‌ ப்ரம்ஹார்ப்பண புத்தியோடு மனோ வாக்‌ 
காயங்களால்‌ செய்யும்‌ சகல காரியங்களும்‌ உன்னுடைய 
ஆராதனை ரூபமாகவே இருக்கட்டும்‌.” இப்படி செளந்தர்ய 
லஹரியில்‌ ஒரு ச்லோகம்‌ கூறும்‌ பொருளுக்கு ஒப்ப வாழ்ந்‌ 
தவர்‌ விவேகானந்தர்‌. 


குமரிக்‌ கரையிலே இயற்கை அழகை நன்கு காணலாம்‌. 
சூரிய உதயத்தையும்‌, சூரிய ௮ஸ்தமனத்தையும்‌, அதே 
போல்‌ முழு நிலா நாட்களில்‌ நிலா எழிலோடு எழும்பு 
வதையும்‌ கதிரவன்‌ மேற்குக்‌ கடலில்‌ விழுவதையும்‌ 
பார்க்கலாம்‌. இறங்கும்‌ (விழும்‌) கதிரவன்‌ ஆகாயத்தைக்‌ 
கடத்துவிட்டான்‌. மெதுவாக உன்னுடைய வலது கையைத்‌ 
தொரடுநிறோன்‌ஃஃ அவன்‌ சக்தி முழுவதும்‌ ௮வன்‌ அழகில்‌ 
அடங்கிக்‌ இடக்கிறது. தீக்கொழுந்தின்‌ செந்நிறமானது 
ரோஜா மலர்களின்‌ செந்நிறமாக மாறியுள்ளது. இப்படிப்‌ 
பட்ட ஒரு இயற்கை வனப்பு மிருந்த ஒரு முனை உலஇல்‌ 
வேறு எங்கும்‌ இல்லை. பாரதத்தின்‌ தனிச்‌ சிறப்பு அது. 
அன்னையின்‌ இருவடியாயிற்றே! 


தேஜோத்‌ வயஸ்ய யுகபத்வய ஸனோதயாப்யாம்‌ 
லோகே நியம்யத இவாத்ம தசாந்தரேஷ-9 


(காளிதாஸன்‌) 


எழும்பும்‌ அம்புலியும்‌ கடலில்‌ விழும்‌ கதிரவனும்‌ 
எதைக்‌ குறிக்கின்றன, வாழ்க்கைச்‌ சக்கரத்தில்‌ மாறி மாறி 
வரும்‌ இன்ப துன்பங்களையல்லவா? இவற்றால்‌ மனம்‌ சஞ்சலப்‌ 
படாமல்‌ அன்னையின்‌ இருவடியே கதி என்றிருந்தால்‌ கடல்‌ 
போல்‌ பரந்த ஆழமான பேரின்பத்தை அடையலாம்‌ என்று 
உலகிற்குபாடம்‌ கற்பிக்கின்ற தகுமரித்தெய்வப்‌ பிரநிஷ்டை! 
கதிரவனும்‌ அம்புலியும்‌ அவள்‌ ஆணைக்கு உட்பட்டவைகளே 
என்று எடுத்துக்‌ காட்டும்‌ கலம்‌ அது. 


19 


“காசியிலே கங்கையாடு, குமரியிலே கடலாடு? என்பதூ 
பழமொழி, தீராத பாபமெல்லாம்‌ தீர்த்து வைக்கும்‌ குமரித்‌ 
தீர்த்தம்‌ என்பர்‌_—அதன்‌ வரலாறு இதோ... 


சோனிதபுரம்‌ என்ற நாட்டை கரிய பிரஜாபதி என்‌ 
பவன்‌ ஆண்டு வந்தான்‌, இவன்‌ மக்களில்‌ ஒருவன்‌ 
வாணாசுரன்‌. ஓர்‌ இரக்கமில்லாத அரக்கனாகிய அவன்‌ 
வலிமையால்‌ பிரம்மனிடம்‌ அழியாத வரத்தைப்‌ பெற்றான்‌ 
ஆனால்‌ கன்னியால்‌ அழிவு வரக்கூடாது என்ற வரத்தைப்‌ 
பெற மறந்துவிட்டான்‌! 


வாணாசுரனின்‌ அட்டகாசத்தை தாங்க முடியாத நில 
மகள்‌ பிரம்மனிடம்‌ முறையிட்டாள்‌. அவரோ சக்தியற்ற 
வராக திருமாலின்‌ உதவிக்காக விரைந்தார்‌. நிலமங்கையும்‌ 
பசுவின்‌ உருக்கொண்டு பிரம்மனைத்‌ தொடர்ந்தாள்‌. 
இருவரும்‌ திருமாலை அடைந்த சமயத்தில்‌ தேவர்களும்‌, 
முனிவர்சளும்‌ வாணாசுரனின்‌ அட்டகாசத்தைத்‌ திருமா 
லிடம்‌ முறையிட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. அதற்குத்‌ திருமால்‌ 


- கத தவர 
மலாகளின்‌ கினிய ்‌ 
ஈறுமணத்தை தருவது... 


20 


வானாசுரனை வதைக்க சக்தியால்‌ தான்‌ முடியும்‌ என்றும்‌, 
அச்சக்தியைப்‌ பெற சிறந்த ஒரு யாகம்‌ செய்ய வேண்டு 
மென்றும்‌ அதனால்‌ ஒளி வடிவத்தில்‌ பெண்ணொருத்தி 
தோன்றுவாள்‌ என்றும்‌, அவளே சக்தியாய்‌ இருப்பவள்‌ 
என்றும்‌ கூறினார்‌. அவ்வாறே ஹோமம்‌ வளர்க்கப்பட்டது. 
பார்‌ காக்கும்‌ பராசக்தி தோன்றினாள்‌. இவள்‌ தான்‌ நீலத்‌ 
திரை கடலோரத்திலே நின்று நித்தம்‌ தவம்‌ செய்யும்‌ 
ருமரியன்னை. 


குமரியம்பதி என்ற நிலப்பரப்பு குமரி என்ற பெண்‌ 
ணொருத்தியால்‌ ஆளப்பட்டதெனச்‌ லர்‌ கூறுகின்றனர்‌. 
குமரி ஆண்டதால்‌ குமரி நாடு என்ற பெயர்‌ வந்ததாம்‌. 
வேறு சிலர்‌ சக்தி, புஸ்யகாசி என்ற கன்னியாகவே இருந்து 
தவமியற்றியதாகவும்‌, அக்கன்னி தவமிருந்த இடத்தில்‌ 
கோயில்‌ கட்டப்பட்டதென்றும்‌ கூறுவர்‌. எனவே கன்னித்‌. 
தெய்வம்‌ தவமிருந்ததால்‌ * கன்னியாகுமரி? என வழங்க 
லாயிற்று. 


குமரியன்னை தென்‌ கடலின்‌ ஒரத்தில்‌ 8ழ்‌ கரையில்‌ நின்று 
தவம்‌ செய்தாள்‌. மணப்பருவம்‌ வந்ததும்‌ அரன்‌ அன்னையை 
மாலையிட நினைத்தார்‌. அதற்கு தேவி பொழுது புலர்‌ 
வதற்குள்‌ நரம்பில்லா வெற்றிலை, காம்பில்லா மாங்காய்‌ 
கணுவிலாக்‌ கரும்பு, கண்ணில்லாத்‌ தேங்காய்‌ 
இதம்‌ இல்லா புஷ்பம்‌ கொண்டு வருமாறு வனை ஆணை 
யிட்டாள்‌. விவாகம்‌ செய்துகொள்ள அது ஒரு நிபந்தனை... 
அதன்படியே சந்தை என்னும்‌ இரு நகரில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ பரமன்‌, நிபந்தனைப்பொருள்களைச்‌ சேகரித்துக்‌ கொண்டு 
குமரியை நோக்கி விரைந்தார்‌. ஆனால்‌ மணம்‌ முடிந்தால்‌ 
வானாசுரனை வதம்‌ செய்வதற்கான தேவியின்‌ குறிக்கோள்‌ 
தடைப்படுமே என்று நாரதர்‌ சேவலாக உருவெடுத்து 
வழுக்கம்பாறை என்னுமிடத்தில்‌ பொழுது புலர்வதற்குள்‌ 
கூவினார்‌. சேவல்‌ கூவவே, பரமனும்‌ தேவியும்‌ பொழுது 
புலர்ந்தது என்றெண்ணீினர்‌. இதனால்‌ விவாகம்‌ தடைப்‌ 
பட்டது. இந்நிகழ்ச்சி இனந்தோறும்‌ நடக்கிறது என்றும்‌ 


21 


தினந்தோறும்‌ பொழுது புலர்ந்து விட்டது என்று அரன்‌ 
திரும்பி விடுகிறார்‌ என்பதும்‌ ஐதீகம்‌. 


விவாகம்‌. தடைப்பட்ட தால்‌ மனம்‌ தொந்த தேவியும்‌ 
திருமணத்திற்காகச்‌ சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த அரிசி 
பருப்பு போன்ற தானியங்களைக்‌ கல்லாக மாறும்படி சபித்து, 
கோபத்தோடு கடலில்‌ வீரி எறிந்து விட்டாள்‌ என்று 
கூறுவர்‌, சோயிலின்‌ பிராகாரத்தில்‌ இன்றும்‌ கற்பாண்டங்‌ 
களைக்‌ காணலாம்‌. கடலில்‌ வீசி எறியப்பட்ட பொருள்களே 
கடற்கரையில்‌ அரிச போன்று மணலாகக்‌ காணப்படுகின்றன 
என்றும்‌ கூறுவர்‌, மேலும்‌ சிப்பி, சோழி, சங்கு, செம்மண்‌ 
முதலியவற்றையும்‌ காணலாம்‌. ஆனல்‌, பூகோள ரீதியாக 
இவ்வாறு முக்கடல்கள்‌ சேருமிடங்களில்‌, அங்குள்ள கடல்‌ 
நீரோட்டங்களாலும்‌, வீசும்‌ காற்றினாலும்‌ இப்படி வித 
விதமான மணல்களைக்‌ காணலாம்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. 


விவாகம்‌ தடைபட்டதே என்று தேவி சோகமயமாஞனாள்‌. 
அதனால்‌, கோயிலில்‌ எழுந்தரளியிருக்கம்‌ தேவி காலயில்‌ 
சோகமாகவும்‌, பகலில்‌ சாதாரணமாகவும்‌, மாலையில்‌ பொலி 
வுடன்‌ விளங்கும்‌ குமரியாகவும்‌ காணப்படுறொள்‌. 


இனி வாணாசுரன்‌ வதம்‌ எவ்வாறு நிகழ்ந்தது என்று 
சவனிப்போம்‌. வாணாசுரன்‌ பல ஒற்றர்களை வைத்திருந்தான்‌, 
அவர்களில்‌ சிறந்தவர்கள்‌ மூர்க்கனும்‌, துன்முகனும்‌ ஆவர்‌. 
இவர்கள்‌ தென்கடல்‌ அருகே வந்த போது, அன்னையின்‌ 
அழகில்‌ மயங்கி அவளைத்‌ தங்கள்‌ மன்னன்‌ வாணாசுரன்‌ 
மணக்க வேண்டும்‌ என்று விரும்பினர்‌. அவர்கள்‌ வாணா 
சுரனிடம்‌ சென்று தேவியின்‌ அழகை வருணித்தனர்‌, அவனும்‌ 
அதில்‌ மயங்கி தேவியை அணுகி தன்னை மணஞ்‌ செய்து 
கொள்ளுமாறு வற்புறுத்தினான்‌. தேவியோ தன்ஊைப்‌ போரில்‌ 
வென்று மணம்‌ முடித்துக்‌ கொள்ளுமாறு கூறினாள்‌. போர்‌ 
மூண்டது. வானாசுரனுக்கு உதவ மூர்க்கன்‌ விரைந்தான்‌. 
அவனை வதைக்க பராசக்தி பத்ரகாளியை அனுப்பினாள்‌. 
மூகாம்பிகை க்ஷேத்திரத்தில்‌ மூர்க்கன்‌ கொல்லப்பட்டான்‌. 
தேவி வாண தீர்த்தம்‌. என்னுமிடத்தில்‌ வாணாசரணை 

௧. ௮2 


22 


வதைத்தாள்‌. இவ்வாறு உலகைக்‌ காப்பாற்றியதால்‌ இவள்‌ 
உலகரட்சட என்ற பெயரும்‌ பெற்றாள்‌. 


குமரிக்‌ கோயில்‌, வங்கக்‌ கடலும்‌ தென்‌ கடலும்‌ முட்டு 
இன்ற முனைப்பிலே அமைந்துள்ளது. இந்த தேவப்‌ 
பிரதிஷ்டை செய்தவர்‌ பரசுராமர்‌. பூஜை செய்து காண்‌ 
பித்தவர்‌ பரசுராமர்‌, இவ்வூரை ஆண்ட பல அரசர்கள்‌ 
இக்கோயிலைப்‌ பிற்காலத்தில்‌ புதுப்பித்துள்ளனர்‌. 


கோயிலின்‌ வடக்கே பாபநாசம்‌ என்ற தீர்த்தம்‌ அமைந்‌ 
துள்ளது. அகல்யை அளித்த சாபம்‌ நீங்க இங்கு இந்திரன்‌ 
அன்னையின்‌ அருள்‌ பெற்றானாம்‌. மேலும்‌ இங்குள்ள 
தீர்த்தங்களை வங்கக்‌ கடல்‌ தீர்த்தம்‌, தென்கடல்‌ தீர்த்தம்‌. 
தாணு தீர்த்தம்‌ என்று அழைப்பர்‌. தாணு தீர்த்தம்‌ என்பது 
காந்தி மண்டபத்தினருகே குடபால்‌ கன்னிக்‌ கடலருகே 
காட்சியளிக்கிறது. இத்தீர்த்தம்‌ சந்தை தாணுநாதப்‌ 
பெருமானின்‌ அபிஷேகத்தோடு கலப்பதால்‌ இதற்கு இப்‌ 
பெயர்‌ வந்துள்ளது. * தாணு தீர்த்தத்தில்‌ வீணனும்‌ வீட்டை 
வான்‌ ? என்பது முதுமொழி. வைகாசித்‌ திங்கள்‌ புனர்பூ௪ 
நட்சத்திரத்தில்‌ தேவி குமரி அன்னை. விழாக்‌ கோலம்‌ 
கொள்வாள்‌. இத்திருவிழா பத்து நாட்கள்‌ நடைபெறும்‌ 
இதைத்‌ தவிர நவராத்திரித்‌ திருவிழாவும்‌ உண்டு. 


கன்னியா குமரிக்குச்‌ சென்று வருபவர்கள்‌ எதைப்‌ பற்றி 
பேசுிறார்களோ டில்லையோ, கண்டிப்பாக அந்த அன்னையின்‌ 
மூக்கணியைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடத்‌ தவற மாட்டார்கள்‌. அந்த 
மூக்கணி அன்னையை அடைந்த விதமே ஒரு சுவையான 
வரலாறு. 


கன்னியாகுமரிக்கு அருகில்‌ அகஸ்தீசுவரம்‌ என்ற 
ஒரு ஊரில்‌ வீரமார்த்தாண்டன்‌ என்பவர்‌ இருந்தார்‌. அவரி 
தனது குலத்‌ தொழிலான பதவீர்‌ இறக்குதலை மேற்‌ 
கொண்டிருந்தார்‌. ஒரு நாள்‌ பனை மரத்தின்‌ உச்சியில்‌ 
இருந்தபோது, நாகப்‌ பாம்பொன்று நாகரத்தினத்தை அதன்‌ 
முகட்டில்‌ உமிழ்வதைக்கண்டார்‌. உடனே மெதுவாகக்‌ 8ழே. 


24 


இறங்‌ அந்த ரத்தினத்தின்மேல்‌ சிறிது சாணம்‌ வைத்து 
மூடினார்‌. பிறகு மீண்டும்‌. மரத்தில்‌ ஏறிக்கொண்டார்‌. 
இரத்தினத்தை இழந்த நாகம்‌ ஆவேசத்துடன்‌ அலைந்தது, 
அதன்‌ கண்ணில்‌ மார்தீதாண்டன்‌ படவே, அவர்மேல்‌ அது 
சீறியது. அனால்‌ அதை அவர்‌ வெட்டி வீழ்த்தினார்‌. பிறகு 
இரத்தினத்தை எடுத்துக்கொண்டு அரசனிடம்‌ அன்புக்‌ 
காணிக்கையாக அளித்தார்‌, அந்த அரசனோ சிறந்த பக்தன்‌. 
ஆசையால்‌ அவன்‌ அந்த நாகரத்தினத்தை அன்னையின்‌ 
மூக்கணியாக ஒளிரச்‌ செய்தான்‌. இந்த மூக்கணியின்‌ ஒளி 
வெகுதூரம்‌ வரை தெரியும்‌. ஒரு நாள்‌ சுப்பலோட்டி ஒருவன்‌ 
இவ்வொளியை கலங்கரை விளக்கம்‌ என எண்ணி அப்பக்கம்‌ 
கப்பலைத்‌ திருப்பினான்‌. கப்லோ கரைபக்கமுள்ள பாறையில்‌: 
மோதுண்டு சிதறிச்‌ சின்னாபின்னப்பட்டது. அதற்குப்‌ பிறகு. 
ஆலய அதிகாரிகள்‌ ஆலயத்தின்‌ 8ழ்வாசலை அடைத்து 
விட்டார்கள்‌. ஆனால்‌ வருடந்தோறும்‌ அன்னையை நீராட்டு 
வதற்காக இவ்வாசல்‌ ஐந்து முறைகள்‌ திறக்கப்படும்‌. என்பர்‌. 

இங்குள்ள கடல்களின்‌ புனித நீர்‌ எக்‌ கப்பலையும்‌ கரை 
களுக்கு அண்ட விடுவதில்லை. 1937 ஜனவரி 15-ம்‌ தேதி 
இங்கு வந்தபோது மகாத்மா காந்தி இதைப்‌ பற்றி அழகாக 
பொருத்தமாகக்‌ குறிப்பிட்டார்‌. “ எங்கு முக்கடல்களும்‌ 
சந்தித்து அவற்றிற்கு நிகரான காட்சியை உலகில்‌ வேறு! 
எங்கும்‌ இல்லாமல்‌ செய்கன்றனவோ அ௮க்கடல்களுக்கு முன்‌ 
னால்‌ ருமரி முனையில்‌ இதை எழுதுகிறேன்‌. ஏனெனில்‌, இது 
எக்கப்பலும்‌ வந்து தங்கும்‌ துறைமுகம்‌ அல்ல. இங்குள்ள 
தேவியைப்‌ போல்‌ இங்குள்ள நீரும்‌ கன்னியாகவே உள்ள து.?* 


கடற்கரையிலிருந்து 1600அடி தூரத்தில்‌ கடல்கள்‌ 
சூழ 534அடி நீளமும்‌ 429அடி அகலமும்‌ உள்ள ஒரு புனிதப்‌: 
பாறை தய்வீகம்‌ நிரம்பிய பாறை உள்ளது. அதை 
விவேகானந்தர்‌ பாறை என்றும்‌ ஸ்ரீ பாத பாறை என்றும்‌ 
கூறுவர்‌. அங்கு தான்‌ குழரி அன்னை ஒற்றைக்‌ காலில்‌ 
கடுந்தவம்‌ இயற்றினாளாம்‌. அவ்விடத்தில்‌ அன்னையின்‌ இருப்‌: 
யாதம்‌ படிந்திருக்கிறது. அப்பாறையில்‌ பழைய கோவிலின்‌ 
அழிவுச்‌ சின்னங்கள்‌ உள்ளன. கடல்நீர்‌ கொந்தளிப்பால்‌ 


25 


அப்பாறை தீவாக மாறி ஆலயமும்‌ இப்பொழுதுள்ள 
இடத்திற்கு மாற்றப்பட்டது என்று சிலர்‌ அபிப்பிராயம்‌ 
கூறுகின்றனர்‌. சமீபத்தில்‌ ஒரு புது அபிப்பிராயமும்‌ 
கொடுக்கப்பட்டது. கி.மு.ஆம்‌ நூற்றாண்டில்‌ இலங்‌ 
கைக்குச்‌ சென்று கொண்டிருந்த ஜைன பிக்குகள்‌ 
அப்பொழுது நிலத்தின்‌ ஒருபகுதியாக இருந்த இப்பாறையின்‌ 
மீது ஸ்ரீபாத சந்நிதியை ஏற்படுத்தனராம்‌. எது எப்படி. 
யாகிலும்‌ இப்பாறையின்‌ புனிததீதன்மை விவேகானந்தரின்‌ 
வருகையால்தான்‌ உலகிற்குத்‌ தெரிய வந்தது. இங்கு தான்‌ 
போதி மரத்தடியின்‌ 8ழ்‌ புத்தர்‌ ஞானோதயம்‌ பெற்றதுபோல்‌ 
உள்ளம்‌ நாடிய உள்ளொளிப்பெருச்கை ௮ம்‌ மகான்‌ பெற்றார்‌. 

அக்டோபர்‌ 25-1892 மாலையில்‌ கரையிலிருந்து 1௦00 
அமி தூரத்தை நீந்தயே அவர்‌ பாறையை அடைந்தார்‌! 


சம்பூர்ணம்‌ பைஞனான்சியர்ஸ்‌ 
நெ. 9, அன்சாரி வீதி - ராம்நகர்‌ - கோயமுந்தூர்‌-9 


25997 


டெலி dr: 
டலிபோன்‌ Core 5211 


வைனை ல்ல 
லை 


ணை’ 


எங்களிடம்‌ பாதுகாப்பிற்காக செலுத்தும்‌ உங்கள்‌ 
சேமிப்புத்‌ துகைகளை நாங்கள்‌ பொறுப்புடன்‌ காத்து, 
வருடம்‌ ஒன்றுக்கு 12% வட்டியுடன்‌ சேர்த்து நீங்கள்‌ கேட்‌ 
கும்பொழுது உடனே கொடுக்கின்றோம்‌. வேண்டுபவர்‌ 
களுக்கு பிரதி மாத வட்டியும்‌ கொடுக்கப்படும்‌, எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌ குறைந்த துகை ரூபாய்‌ 500/- 
நிர்வாகக்‌ கூட்டாளிகள்‌ : 


திருமதி. சீதாலக்ீமி வெங்கட்ரமணன்‌ 
திரு. நா. சங்கரன்‌ 


26 


சையில்‌ பணம்‌ இடையாது. ஆனால்‌ உள்ளத்திலோ அசைக்க 
முடியாத உறுதி, நம்பிக்கை ! இந்தியாவின்‌ ஆத்மீக எதிர்‌ 
காலத்திற்காக தவமிருக்கச்‌ சென்றார்‌. அவர்‌ நிலையை: 
எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. தன்னந்தனி ! தாயை இழந்த 
சேய்போல்‌ வழி காட்டிய பரமஹம்சர்‌ இல்லை ! ஆனால்‌ 
தனயனைவிட்டு விடுவாளா கன்னி அன்னை..முன்று நாட்கள்‌ 
ஆழ்ந்த இயானத்தில்‌ அமர்ந்தார்‌. அவர்‌ தேர்ந்தெடுத்த. 
இடத்தைப்‌ பாருங்கள்‌. முக்கடல்கள்‌ சூழ்ந்த இடம்‌. இதுவே 
அவர்‌ கலை உள்ளத்‌இற்குச்‌ சான்று. பயங்கர இயற்கையையும்‌ 
நேசித்து அதில்‌ இன்பம்‌ எய்தியவர்‌ விவேகானந்தர்‌. 


புகழப்படும்‌ உன்னுடைய சடல்கள்‌ இதமான தாளத்‌: 
தோடு கடுமையாக கரீஜிக்காமல்‌ அமைதியாக முணுமுணுக்‌ 
இன்றன” என்று ஆங்கில கவி பைரன்‌ கூறியது போல்‌, 
ஆழமான கடலுக்கு அருகில்‌ துணை உள்ளது. அதன்‌ 
பேரிரைச்சலில்‌ தேம்‌ உள்ளது. தெய்வத்தின்‌ இனிய தத்‌ 
தையும்‌ சேர்க்கையையும்‌ கண்டாரோ ! இல்லை. £ நீ சிறந்த. 
கண்ணாடி ! உன்னில்‌ இறைவனுடைய உருவம்‌ பிரதி 
பலிக்கிறது? என்று தெய்வத்தின்‌ சாயலை அங்கே கண்டாரோ. 
தெரியவில்லை. 


இப்பாறையின்‌ மீது அவருக்கு ஏற்பட்ட ஞானோதயம்‌, 
ஓர்‌ எளிய துறவியான அவரை ஒரு பெரிய சீர்திருத்தவாதி 
யாக, நாட்டின்‌ இற்பியாக, மாற்றி அமைத்தது. பத்தே 
மாதங்களில்‌ கொகோவில்‌ நடந்த சர்வ சமய மாநாட்டில்‌ 
இந்து மதத்தின்‌ றட்பை இந்தியப்‌ பண்பாட்டின்‌ சிறப்பை 
எடுத்துரைத்து சங்கநாதம்‌ முழங்கினார்‌. வியக்கத்தக்க. 
அளவில்‌ பல அரிய சாதனைகளைச்‌ செய்து உலகம்‌ போற்றும்‌ 
விவேகானந்தர்‌ ஆனார்‌. 


இப்பொழுது பாறையின்மீது விவேகானந்தருக்காக ஒரு 
நினைவுச்‌ சின்னம்‌ எழுப்பப்பட்டுள்ளது. 1893-ஆம்‌ ஆண்டு. 
செப்டம்பர்‌ 2-ம்‌ தேதி அன்று சிகாகோவில்‌ சர்வ சமய 
நாட்டில்‌ விவேகானந்தர்‌ பாரதத்தின்‌ சிறப்பு விளங்கப்‌ 
பேசினார்‌. அதற்குப்‌ பிறகு 77 ஆண்டுகள்‌ கழித்து அதே 


27 


தேதியில்‌ இந்த நினைவுச்சின்னம்‌ எழுப்பப்பட்டுள்ளது. நினைவு 
மண்டபத்தின்‌ மத்தியில்‌ விவேகானந்தரின்‌ உருவச்சிலை 
கம்பீரமாக நிற்கிறது. இந்த மண்டபத்திற்குச்‌ சற்ற த்‌ தள்ளி 
அன்னை குமரி பாதம்‌ படிந்துள்ள இடத்தில்‌ ஒரு அழகிய 
கோயில்‌ காட்சி தருகிறது, வி3வகானந்தர்‌ சிலையின்‌ 
பார்வை இந்த ஸ்ரீ பாதத்தின்மேல்‌ விழுமாறு சுட்டிடத்தை 
அமைத்‌இருக்‌கறார்கள்‌. இவ்வாறு பாரதம்‌ தனது நன்றியை 
அந்த மாமுனிவருக்குச்‌ செலுத்திக்‌ கொண்டிருக்கிறது. 
விவேகானந்தர்‌ கண்ட குமரிமுனைக்கும்‌ இப்பொழு 
துள்ள குமரிமுனைக்கும்‌ பல வித்தியாசங்கள்‌ உள்ளன. பல 


The Vysya Bank Lid., 


Regd. Office: Avenue Road, Bangalore-2 
Chairman: M.R ARYA, 2, 2, 14. 7. E, 
OFFERS Higher rates of interest on 
FIXED DEPOSITS 


91 days and above but less than 6 months 42% p.a 


months and above but less than 9 months 51% ற. a. 
months and above but less than 3 year 52% p.a. 
year and above but less than 2 years 61% pa 


years above but upto & inclusive of 3 years 7% ற்‌. a. 
years above but upto & Inclusive of 5 years 74% ற்‌. a. 
years above oo ses 73% 2. 0. 


EXTRA allowed on Deposits of 
pad 


[2 ன ௨ இதி உ டம ஐ 


Religious Educational & Charitable 
Institutions. 


Madras Branch Phone No. 23595 
268-270 N. S. C. Bose Road 


28 


வருடங்களுக்கு முன்‌ இருந்த அமைதியான சூழ்நிலை இல்லை, 
பல உல்லாச பயணிகள்‌ வருகின்றனர்‌. வரும்‌ பிரயாணிகள்‌ 
அவ்விடத்தை ஒரு பொழுது போக்கு இடமாகக்‌ கருதாமல்‌ 
“நாம்‌ ஒரு புனித யாத்திரையாக வந்துள்ளோம்‌? என்ற 
நினைவுடன்‌ உள்ளத்தை, சிந்தனையை, சிதறவிடாமல்‌ குமரி 
அன்னையின்‌ பால்‌ நிறுத்தி அமைதியான சூழ்நிலையை தானும்‌ 
சுவைத்து பிறரையும்‌! சுவைக்க வைத்தால்‌ நலமில்லையா ! 


பாபநாசம்‌ 


தாமிரபரணி நதி தரத்தின்‌ அணைப்பிலும்‌, அருவியின்‌ 
ஓங்கார ஒலியிலும்‌ உலகையே ஆள்பவளாக உலகம்மை 
விளங்கி நிற்றொள்‌. பொங்கு நுரையுடன்‌ வெளேல்‌ என்று 
ஓடும்‌ நதியின்‌ ஓட்டத்தின்‌ அழகும்‌, இயற்கையின்‌ 
அரவணைப்பும்‌ இறையுணர்வை வளர்க்கும்‌ சூழ்நிலையும்‌ 
எவரையும்‌ மெய்மறக்கச்‌ செய்யும்‌. 

உலகம்மை பாடல்‌ பித்து பிடித்த நாயி. இப்பதியில்‌ 
வெகு காலத்துக்கு முன்‌ நமசிவாயர்‌ ” என்ற சிறந்த பக்தர்‌ 
ஒருவர்‌ வசித்து வந்தார்‌, அனுதினமும்‌ அன்னையை வந்து 
வணங்குவர்‌, ஆலயத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டே இனிய 
தமிழால்‌ பாடிப்‌ பரவுவார்‌. ஆயினும்‌, பக்தியின்‌ ஆழம்‌, 
பணிவின்‌ சிகரமாக அவரை மாற்றியிருந்த படியால்‌... 

** பேயோ எனக்குழறும்‌ பேதாய்‌ ! உனக்கு மொரு 

வாயோ ? என்றென்னையிகழ்வாயோ ? மகிழ்வாயோ ? 

தூயோர்‌ தொழுமுலகே ! சொல்வதெலரம்‌ சொல்வேன்‌ 

காயோ பழமோ ? நீ கட்டளை செய்‌ காரியமே '? 
என்று பணிவுடன்‌ அடக்கமாக அன்னையின்‌ மீதே பாரம்‌ 
அனைத்தையும்‌ போடுவார்‌. 


டல 


இனம்‌ இப்படியே மாலையில்‌ ஆலயம்‌ சென்று பாடிப்‌ 
பரவி வெளிவருவார்‌. கோபுர வாயிலில்‌ நின்று வெற்றிலை 
யைச்‌ சுவைத்தபடியே நடப்பார்‌. மனம்‌ அன்னையின்‌ 
அருளைச்‌ சுவைக்கும்‌. நாவும்‌ அவள்‌ புகழ்பாடிய படியே 
இருக்கும்‌. இப்படியே இல்லம்‌ அடைவார்‌. 


29 


ஒரு நாள்‌ இப்படியே: 
“பொன்னை நொந்து கொண்டாலப்‌ பொன்‌ வருமோ 
முன்னை வினைதன்னை நொந்து கொண்டால்‌ அத்தன்மை 
நன்மை ஆயிடுமோ ? 
என்னை நொந்து கொள்கிலனால்‌ இன்பமின்றி துன்பம்வரின்‌ 
உன்னை நொந்து கொள்வேன்‌ உலகுடைய மாதாவே 


அன்று பாடிக்‌ கொண்டே எச்சலைத்‌ துப்பிய வண்ணம்‌ நடற்‌ 
தார்‌. ஆளரவம்‌ பின்புறம்‌ கேட்டதால்‌ யாரோ வருகிறார்‌ 
போல்‌ தோன்றி திரும்பிப்‌ பார்த்தார்‌. ஆனால்‌ அந்த உணர்ச்சி 
மனத்தின்‌ அசைவுதான்‌ எனக்கண்டு “யாரும்‌ இல்லை” என்றூ 
.மனச்சாந்தி பெற்று வீடடைந்தார்‌. 


Phone: 22871 


Specialists in: 


Pure Silk Sarees 


THARAKARAM 
SILK HOUSE 


9/4, Satyamurthy Road, 
Ramnagar P.O., 


COIMBATORE-9. 


30 


மறுநாள்‌ கால்‌ உலகம்மை கோயிலின்‌ அர்ச்சகருக்கு: 
அடர்ச்‌ி காத்திருந்தது. ஆலயத்தைத்‌ இறந்தவர்‌ இடுக்கிட்‌ 
டார்‌. அன்னையின்‌ ஆடை முழுவதும்‌ தாம்பூல எச்சில்‌. 


“ஆ !' என்று அலறி, தரிசனத்திற்கு வந்திருந்த மதுரை 
ற்றரசனிடம்‌ முறையிட்டார்‌. துணுக்குற்ற அரசன்‌ மனம்‌: 
புழுங்கனான்‌. * நம்‌ ஆட்சியிலும்‌ இப்படி. ஒரு அநியாயமா 9” 
என்று கண்ணயராது வருந்தி குறுக்கும்‌ நெடுக்குமாக தயா 
பரியான தற்பரையை நினைந்த வண்ணம்‌ காவல்‌ புரிந்தப்டி.. 
நடந்து கொண்டிருந்தான்‌. ஆனால்‌, கடை? யாமத்தில்‌ 
தன்னையும்‌ மீறிக்‌ கண்ணயர்ந்தான்‌ அரசன்‌. 

விமலை--உலகம்மை கனவில்‌ காட்சியளித்தாள்‌! 1 

“என்னைச்‌ சேவிக்கும்‌ பக்தர்களில்‌ நமசிவாயம்‌ 
இறந்தவன்‌. அவனுடைய பாடல்களில்‌ ஆர்வம்‌ கொண்டு: 
அவனைப்‌ பின்தொடர்ந்து சென்றேன்‌. அவனறியானாதலால்‌ 
எச்சிலைத்‌ துப்பிய வண்ணம்‌ நடந்தான்‌. அவன்‌ பாடல்களை 
நீயும்‌ போற்று” என்று கூறினாள்‌. 


விழித்தெழுந்த அரசன்‌ வியந்து தேவியைப்‌ போற்றினான்‌. 
பாபநாசம்‌ நமவாயரை அழைத்து வாருங்கள்‌” என்றான்‌. 
ஏவலர்கள்‌ அவரைக்‌ கொணர்ந்து நிறுத்தினர்‌. “நேற்றிரவு 
உலகம்மையின்‌ உடையில்‌ தாம்பூல எச்சிலைத்‌ துப்பியது நீர்‌ 
தான்‌ எனத்‌ தெரிகிறது. என்ன சொல்கிறீர்‌ 2” என்று: 
வெகுண்டவனாக நடித்தான்‌ அரசன்‌. “நானா ! அம்மைக்கு 
அபசாரமான இதை நானா செய்தேன்‌ ? தேவீ! இதுவும்‌ 
உன்‌ இருவினையாடல்‌!?? என்று வருந்தினார்‌. அரசனோ. 
காவலரைக்‌ கொண்டு ஒரு பூச்செண்டை கொண்டு வரசி 
செய்து, அதை உலகம்மையின்‌ கரத்தில்‌ அமைத்து தங்க 
நூலால்‌ கட்டுவித்தான்‌. 

“இத்தவறை நீர்‌ செய்யவில்லை என்று மெய்யாக்க 
தேவியின்‌ மேல்‌ பாடும்‌. நீர்‌ பாடப்பாட ஒவ்வொரு நூலாக 
அறுபட்டு உம்முடைய கரத்தில்‌ பூச்செண்டு வந்து விழ: 
வேண்டும்‌. ஊம்‌ பாடும்‌ !?? என்று உசுப்பினான்‌ மன்னன்‌. 


31 
என்றைக்கும்‌ நீ துணை அம்மா! என்‌ ஆவி இறந்திடும்‌ 
அன்றைக்கும்‌ ஓடி வந்து அஞ்சலென்பாய்‌ '? 
என்று இறைவியை வணங்கிப்‌ பாட ஆரம்பித்தார்‌ 
நமசிவாயர்‌. 
“ பொழுது கழிந்தது வீணே : எனக்கென்ன 
புத்தி : உள்ளைத்‌ 
தொழுது பணிந்து துதித்திலனே 
இதைச்‌ சொல்லிச்‌ சொல்லி 
அழுது புலம்பில்‌ விடுமோ யமன்‌ ? 
இனியாயினும்‌ என்‌ 
பழுது களைந்து புரப்பாய்‌ உலகம்‌ 
படைப்பவளே”? 


Phone: 22088 


Rajakumar Chit Funds. 
Private Limited 


73/26, VENKATARAMANA ROAD, 
5 S. 207414, COIMBATORE-2, 
BIGGEST chit fund promoters conducting 


monthly auction chits under Tamil Nadu 
Chit Funds Act, 1961. 


We conduct Rs. 1,00,000/-, 50,000/-, and. 
25,000/- monthly auction chits. 


We have started Rs. 50.000/- chit now, 
25 members 25 months at Rs. 2.000/- per 
month. Members will get good dividends. 


Please contact us, 
A. M. VAIYAPURI CHETTIAR. 


Managing Director. 


32 


என்று பாடல்களை அவர்‌ ௮ள்ளிசி சொரிய சொரிய 

பூச்செண்டோடு இணைக்கப்பட்டிருந்த தங்கநார்‌ ஒவ்வொரு 
பாடலுக்கும்‌ ஒவ்வொன்றாக அறுந்து தெரித்தது. கடைசியில்‌ 
பூச்செண்டும்‌ அவர்‌ கரத்தில்‌ வந்து விழுந்தது. பார்த்திபனும்‌ 
பாதத்தே விழுந்து போற்றினான்‌. 


பின்னொரு சமயம்‌ இந்த பக்தர்‌ வயிற்றுவலியால்‌ 
வருந்தயபோது உயிரீவிடத்‌ துணிந்தவராய்‌, 


துடைத்தாயிலை வன்‌ கலிநோயை ; என்னைத்‌ 
தொழும்பு செய்யப்‌ 
படைத்தாயிலை வந்து பார்த்தாயிலை உள்ளப்‌ 


பள்ளத்தில விட்டு 
அடைத்தாயிலை உன்‌ கருணைப்‌ பிரவாகத்தை 
ஐவரை விட்டு 
உடைத்தாய்‌ ; உலகம்ம : நன்றாயிலைஎன்‌ 
உயிர்‌ பயிரே” 


என்று பாடிய வண்ணம்‌ ஓடி, அலைவீசும்‌ அருவி நீரில்‌ 
இறங்கினார்‌. 


அசரீரியாக அன்னை “பிறப்புக்கு வித்தாகும்‌ நின்‌ செயலை 
விடு. பிறவிப்‌ பிணியைவிட இது பெரிதல்ல ! அதனால்‌ 
பொறுமையோடு அனுபவி? என்று தடுத்தாள்‌. 


பிறிதொரு நாள்‌ உலக நாயகியே வந்து உணவளித்து 
மறைந்தாள்‌ : வயிற்றுவலி அகன்று இறுதியில்‌ உலகம்மையின்‌ 
திருவடி நிழலில்‌ இரண்டறக்‌ கலந்தார்‌. 


இந்த உல3ம்மை ஜகதம்பிகையின்‌ இருக்கோயில்‌ மிகப்‌ 
புராதனமானது. பாபனாசம்‌ அருவியில்‌ ஸ்நானம்‌ செய்து 
அருள்பாலிக்கும்‌ உலகம்மையைத்‌ தரிசித்து தேவப்ரஸாதம்‌ 
பெற்றவர்கள்‌ பாக்கியசாலிகள்‌. 


33 


குற்றாலம்‌ 

மாலை நேரம்‌ குழந்தைகள்‌ கூடி. விளையாடுகின்றன. 
அதில்‌ கட்சி பிரிந்து விளையாடும்‌ கூட்டம்‌, ஒளிந்து 
விளையாடும்‌ ஆட்டம்‌, ஒவ்வொருவராக தள்ளி நீதான்‌ 
பிடிக்கணும்‌! என்று சாட்‌,பூட்‌, த்ரி போடுகிறான்‌ ஒருபையன்‌” 
“டேய்‌ ! நீ ஒன்‌, டூ, த்ரி எண்ணி கண்ணை பொத்து, நாங்க 
ளெல்லாம்‌ ஒளிந்து கொள்கிறோம்‌” என்கிறான்‌ இன்னொருவன்‌. 
விளையாட்டிலிருந்து எதுவும்‌ மூன்றாகவே உள்ளது என்று 
புலனாகிறது. மூன்றின்‌ மகத்துவத்தைக்‌ குறித்து ஒரு தனிக்‌ 
கட்டுரையே எழுதலாம்‌. வீபூதி முன்று கோடுகளாகப்‌ 
போடுகிறார்கள்‌, பார்ப்பவன்‌, பார்க்கும்‌ வஸ்து, அறிவ 
இந்த மூன்றையும்‌ -த்ரிபுடி.? என்கிறார்கள்‌, ஸத்வ குணம்‌, 
ரஜோ குணம்‌, தமோ குணம்‌ என்று குணங்களை மூன்றாகப்‌ 
பிரிக்கிறார்கள்‌ ! உட்கரணங்கள்‌ (அந்தக்காரணம்‌) மனம்‌, 
புத்தி, சத்தம்‌ என்று மூன்றாகக்‌ கூறப்படுறெது. ஸோம, 


Grams : <MERCERISER’ Phone : 25352 


Processors of 
Best Quality Mercerised and 
Mercerised Bleached cotton yarn, 


THE 
COIMBATORE PIONEER 
MERCERISING CO: 


Perur P. O., Coimbatore-10. 


34 


சூர்ய, அக்னி கண்டமாக மூன்று பகுதியாக உடல்‌ பிரிக்கப்‌ 
படுறெது. ச்ருஷ்டி, ஸ்ட, லயம்‌, (உற்பத்தி, இருப்பு, அழிவு) 
மூன்றே. இடை, பிங்கலை சுழுமுனை என நாடிகள்‌ மூன்று 
எனக்‌ காண்டுறோம்‌. ப்ரம்மா, விஷ்ணு, ருத்ரன்‌ என முத்‌ 
தெய்வம்‌ ! மா, பலா, வாழை, முக்கனிகள்‌. இவ்வாறு 
அநேகமநேகம்‌ உதாரணங்கள்‌. 


இப்படியே அம்பாளின்‌ ஸ்ரீசக்ர வடிவில்‌, மூன்று ரேகை 
கள்‌, மூன்று வலயம்‌, என்றும்‌ நாற்பத்தி மூன்று முகி 
கோணங்கள்‌ பீஜ மந்திரமும்‌ ஐம்‌, க்லீம்‌, ஸெள: என 
(தரயக்ஷரி) மூன்றே. 


காளிகா புராணம்‌, இதையே ! 


த்ரிகோணம்‌ மண்டலம்‌ சாஸ்யா பூபுரம்ச த்ரிரேகம்‌ 

மந்த்‌ ரோபி த்ரயக்ஷர : ப்ரோக்த ததா ருபத்ரயம்‌ புந : 

த்ரிவிதா குண்டலீ சக்தி : த்ரிதேவாநாம்‌ சஸ்ருஷ்ட்யே 

ஸர்வம்‌ த்ரயம்‌ த்ரயம்‌ யிஸ்மாத்‌ தஸ்மாத்‌ த்ரிபுரா மதா : 
என்று கூறுகிறது. 


இங்ஙனம்‌ மூவர்‌ என திகழும்‌ ப்ரும்ம, விஷ்ணு, ருத்ராதி 
களையே கர்ப்பத்தில்‌ பயந்ததாகக்கூறும்தலம்தான்‌ குற்றாலம்‌! 
இதற்குத்‌ த்ரிகூடம்‌, த்ரிகூடமலை என்றும்‌ பெயருண்டு. மா, 
பலா, வாழை ஆகிய முக்கனிகளும்‌ சிறப்பாக இங்கு பலன்‌ 
தருன்றன. இந்த த்ரிகூட பர்வதத்தில்‌ உல்ள பராம்பிகை 
யோடஜினியாகத்‌ திகழ்வதால்‌ “யோக பீடம்‌” என்றும்‌, அனைத்‌ 
துயிர்க்கும்‌ ௮ன்னையே மூலகாரணமானதால்‌ “தரணிபீடம்‌” 
என்றும்‌ கூறப்படுகிறது. இக்கோயிலின்‌ சந்நதியில்‌ அரி, 
அயன்‌, மால்‌ மூவரையும்‌ தொட்டிலிலிட்டு ஆடிக்‌ கொண்‌ 
டிருக்கறாள்‌ தேவி பராசக்தி. 


கொட்டும்‌ அருவியின்‌ ஸ்நாநம்‌, இனிக்கும்‌ குறும்பலா 
நாதன்‌ தரிசனம்‌, ' குளிர்விக்கும்‌ அன்னையின்‌ த்யானம்‌ 
மூன்றும்‌ உடல்‌, உள்ளம்‌, இவ்விரண்டுக்கும்‌ ஆனந்தம்‌ தரும்‌ 
ஒன்றாய்‌ அமைத்துள்ளது. 


35 


குழல்‌ வாய்‌ மொழி என்னும்‌ திருநாமத்துடன்‌ அன்னை 
நின்ற திருக்கோலமாக காட்யெளிக்றொள்‌. குற்றாலத்திலுறை 
அன்னையின்‌ நாதன்‌ குற்றால நாதனின்‌ பெருமையோ 
அளவிட முடியாது, *ஆவியுள்ளபோதே போ? என்கிறார 
பட்டினத்தார்‌. 
“ காலன்‌ வருமுன்னே கண்பஞ்சடை முன்னே 
பாலுண்‌ கடைவாய்படு முன்னே--மேல்‌ வீழ்ந்து 
உற்றார்‌ அழுமுன்னே ஊரார்‌ சுடுமுன்னே 
குற்றாலத்தானையே கூறு.” 
மணிவாசகப்பெருமான்‌ “குற்றாலத்துணர்ந்துறையும்‌ கூத்தா 
உன்‌ குரை கழற்கே கற்றாவின்‌ மனம்‌ போலக்‌ கசிந்துறா 
வேண்டுவனே]? என்கிறார்‌. 
பெரியகோயில்‌ : குறும்பலா மரத்தடியில்‌ எழுந்தருளிய 
இறைவன்‌ பிறவிப்பிணியையே நீக்குகிறானாம்‌. அருவியின்‌ 
ஜலம்‌ கோயிலுள்ளேயே ஓடிவருகிறது அழகாக. பெருமான்‌ 


Grams: SAPRO Phone: 25566 


தரமான சம்பா கோதுமை, ரவை, மைதா, 
நயமான விஃயில்‌ கிடைக்கும்‌. 


5. V. அங்கண்ண குப்தா 
மண்டி & ஜெனரல்‌ மெர்ச்சென்ட்‌., 
25/232, Rangai Gowder Street 
COIMBATORE-1 


36 


கோயிலாக இருந்ததை அகஸ்தியர்‌ இலஞ்சி முருகன்‌ 
அருளால்‌ “ குறுகக்குறுக குற்றால?” எனக்‌ கூறி பெருமாளைப்‌: 
பெருமானாக ஆக்கயதாகப்‌ புராணம்‌ கூறுகிறது. 


ஆடி மாதத்தில்‌ இந்தக்‌ குழல்‌ வாய்‌ மொழியின்‌ சந்நிதி 
கோலாகலமாயிருக்கும்‌. மாவிளக்குப்‌ போடும்‌ குடும்பங்கள்‌ 
காலை ஐந்து மணியிலிருந்தே கூடிவிடுவார்கள்‌. தவிர லட்ச 
இப கைங்கர்யமும்‌ விசேஷமாக ச்‌ செய்யப்படுகிறது, 
அன்னைக்கும்‌ அப்பனுக்கும்‌ தைல ஸ்நானம்‌ தினந்தோறும்‌ 
நடைபெறுகறது.இத்தைலத்தை சேகரித்து வைத்து பிரசாத 
மாக வழங்குகிறார்கள்‌. அன்றலர்ந்த நறுமணமுள்ள புஷ்பங்‌ 
களால்‌ அன்னையின்‌ திருவுருவை அலங்கரித்துப்‌ பார்க்கும்‌ 
போது, நம்‌ வீட்டுக்‌ கன்னி கழியாசி சிறுமிகள்‌ பட்டுப்‌ 
பாவாடை சலசலக்க ஓடிவந்து நம்மடிமீது விழுந்து விளையாடு 
வது போல்‌ ஓர்‌ உணர்ச்சி ஏற்படத்‌ தவறாது. அந்தக்‌ குழல்‌ 
வாயின்‌ மொழி இன்பத்தைக்‌ கேட்டு உணரும்‌ பாக்கியம்‌ 
நமக்கு இல்லாவிடினும்‌ ஊத்து உணரும்‌ சக்தியை அன்னை 
யின்‌ எழிலுருவம்‌ நமக்கு அருளி உதவுகிறது. ஆடலரச 
னுடைய இத்ரசபை குற்றாலம்‌. அவனுடைய கனக 
சபையில்‌ அடக்க ஒடுக்கமாக நின்று அவனுடைய திவ்ய 
நடனக்‌ காட்சியைக்‌ கண்டு அனுபவித்து, தாம்‌ இருக்கும்‌ 
இடத்தைச்‌ சிறிதளவேனும்‌ வெளிக்காட்டாமல்‌ செல்வி 
இவகாமியாகச்‌ சிற்றம்பலத்தில்‌ கோயில்கொண்டெழுந்தருளி 
யிருக்கும்‌ பராசக்தி இங்கே ஆடும்‌ ஆடவனுக்குப்‌ பெரும்‌ 
பான்மையான இடத்தை மட்டும்‌ ஒதுக்கிக்‌ கொடுத்திருக்‌ 
இருளே தவிர, பக்தி உள்ளங்களின்‌ மனம்‌ பூராவும்‌ 
அவளே வியாபித்து நிற்றொன்‌. குடும்பத்தோடு செல்லும்‌ 
பக்தனுக்கு இந்த தேவி சந்நிதியை அடைந்ததுமே தல்னையு 
மறியாமல்‌ தனது பக்கத்தில்‌ நிற்கும்‌ ஏழெட்டு வயதுள்ள 
பெண்‌ குழந்தையை வாரித்‌ தூக்கி, “அதோ பாரு அம்மா ! 
உன்னைப்‌ போலவே ஒரு குழல்‌ வாய்‌ மொழி. ஆடாமல்‌ ௮சம்‌: 
காமல்‌ நிற்றெதுஃபார்ஃபார்த்துக்‌ கன்னத்தில்‌ போட்டுக்‌ 
கொள்‌." என்று கூறிய வண்ணம்‌ அந்தச்‌ ிறுமியின்‌ குழி' 
விழும்‌ கன்னங்களில்‌ அன்போடு தட்டித்‌ தடவத்‌ தோன்றும்‌. 


37 


மாடம்‌ ஓங்கிய மதுரை 

“உணர்வரிய மெஞ்ஞானம்‌ ஓங்கு பெரும்‌ பீடமாகதி 
இகழ்வது ₹தீவாதசாந்தம்‌? என சாக்தர்களால்‌ கருதப்படும்‌ 
“ஹாலாஸ்யம்‌? என்னும்‌ மதுரை மாநகர்‌. 


* சேடு தாங்கும்‌ மூ வுல்கினிற்‌ 
சிறந்தன சக்தி 
பீடம்‌ முவிருபத்து நான்கு 
அவற்றின்‌ முற்பீடம்‌ 
மாடம்‌ ஒங்கிய மதுரையாம்‌ 
மற்றது போகம்‌ 
வீடும்‌ வேண்டிய சித்தியும்‌ 
விளைவிப்பதாகும்‌.”' 
(இருவிளையாடற்‌ புராணம்‌) 


இறைவனை, இறைவியை ஒளிமயமாகக்‌ கருதிவழிபடும்‌ 
உயர்ந்த ஞானிகள்‌ அஞ்ஞானத்தை இருள்‌ எனக்‌ கூறுவ 
தைக்‌ காண்கிறோம்‌. சூரியன்‌ பன்னிரண்டு என்கிறது மரபு. 
ஒளியில்‌ ஆதவனைச்‌ காட்டிலும்‌ உவமைக்குக்‌ கூற சிறந்த 
ஒளி இல்லை. அந்த ஒளிக்கும்‌ ஒளியாக பன்னிரண்டுக்கும்‌ 
முடிவான (யோகிகள்‌ தன்னுள்ளே ப்ரம்மரந்திரத்துக்கு 12 
அங்குலத்துக்கு மேல்‌ இறைவனை ஜோதி ரூபமாசக்‌ காண்ப 
தாக யோக சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன.) ஒளியாக இறைவி 
விளங்கும்‌ தலமாதலால்‌ (த்வாதச அந்தம்‌) தீவாத சாந்தம்‌ 
எனப்படுகிற து. 

“ அந்த சரீரே ஜ்யோதிர்‌ மயோஹி சுப்ரோ 

யம்‌ பச்யந்தி யத, ய ! க£ண தோஷா :”? 

“ ஜ்யோதிஷா தஜ்ஜோதிஸ்‌ தமஸ : பர முச்யதே ? 

சாதாரணமாக பேசும்போது கூட “மாட மாளிகை 
கூடல்‌ கோபுரம்‌” என்று கூறுமளவுக்கு புகழும்‌ சிறப்பும்‌ 
விளங்கக்‌ காரணம்‌ இறைவனே இறைவியை மணந்து:சிவராஜ 
தானியாக? இதை ஆக்கி ஆட்சி புரிந்து, தனது ஜடா 
பாரத்தில்‌ தாங்கிய பிறைச்‌ சந்திரனின்‌ அமிர்த தாரைகளை 

௧.௮௮3 


38 


இக்சோபுரங்களில்‌ தெளித்து புனிதமாக்கியதால்‌, வருனானால்‌ 
ஏவப்பட்ட சமுத்திரம்‌ மதுரையை அழித்துவிடும்போல்‌ 
பொங்ட வந்தது. பரிமள பாண்டியன்‌ வேண்டுகோளுக்கிரங்கி 
ஐடாபாரத்தில்‌ தங்கிய நான்கு மேகத்தினால்‌ தடுத்து 
சமுத்திர ராஜனின்‌ அகந்தையை அடக்கியதால்‌ கூடல்‌ ” 
என்றும்‌ அழைக்கப்‌ பட்டது. கோயிலை நகரின்‌ நடுவே 
நிர்மாணித்த, அதைச்‌ சுற்றி சதுரமாக தெருக்களையும்‌ 
நகரத்தையும்‌ நிர்மாணித்த கலைத்திறனுள்‌ பக்தியின்‌ 
சிறப்பு விளங்குநறெது. நமது வாழ்வின்‌ மையப்புள்ளி 
இறைவனே என்பதைத்தான்‌ இந்நகர அமைப்பு விளக்கு 
இறது. இறைவனை மையமாகக்‌ கொண்டு இயங்கும்‌ எந்தக்‌ 
காரியமும்‌ தடைப்பட்டது இல்லை. 

இத்தகைய பெருமை வாய்ந்த தேன்‌ மதுரத்‌ 
தென்‌ தமிழ்‌ மதுரையில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ அன்னை 
தான்‌ மீனாட்டி, அன்னையின்‌ கண்கள்‌ மீன்போன்று சஞ்சரிக்‌ 
கும்‌ சுபாவமுடையது என்பதால்‌ மீனாட்சி என்றும்‌ அங்கயற்‌ 
கண்ணி என்றும்‌ மீனலோசனி என்றும்‌ கூறுவர்‌. ஆனால்‌ 
மீனுக்கு இயல்பாயுள்ள ஒரு பெருங்குணம்‌ என்னவெனில்‌ 
பார்வையிலேயே தனது குஞ்சுகளை எப்போதும்‌ வைத்து 
அவைகளைப்‌ பொரிக்கின்றது. ஆமை நினைவினாலும்‌ பறவை 
தொட்டுத்‌ தொட்டும்‌ மீன்‌ பார்வையாலும்‌ அதனதன்‌ 
சேய்களைக்‌ காத்து வளர்க்கும்‌ இந்த விந்தையான 
செயலைப்‌ புரிகின்றது. ஊர்வன, நடப்பன, பறப்பன, நீந்து 
வன யாவும்‌ இம்மாதிரி விந்தைகளைப்‌ புரிந்து தங்களது 
பிரபஞ்சத்தை வளர்ப்பது போலவேதான்‌ ஒருபெரும்‌ ஞான 
குரு என்பவர்‌ சிஷ்யனைக்‌ கடைத்தேற்ற இவ்வாறெல்லாம்‌ 
செய்வாராம்‌. 

அன்னை தன்‌ சிசுவை ஐயன்‌ ஆமை மீன்‌ பறவைபோல 

தன்னகங்‌ கருதி நோக்கி தடவி சன்னதி யிருத்தி 

உன்னது பிறவி மாற்றும்‌ உபாயம்‌ ஒன்றுண்டு 

சொல்வேன்‌ 
சொன்னது கேட்பாயாகில்‌ தொடர்பவம்‌ தொலையுமென்றார்‌ 
(கைவல்யம்‌) 


40 


அப்படியே அன்னையான அடூலாண்டநாயகி தன்‌ 
குழந்தைகளான நம்மிடம்‌ உள்ள அளவற்ற சருணையினால்‌. 
மீன்போன்று சஞ்சரிக்கும்‌ அருட்பார்வையை அள்ளி வழங்‌இ 
நம்மை பவசாகர அலை வந்து மோதாமல்‌ தடுக்கிறாள்‌. 


“லோகஸ்வ தூரிக்ருத பக்தசோகம்‌ ஹாலாஸ்ய 
நாதேக்ண புண்ய பாகம்‌ 
பீதி! ஸகே சேத்பவத : பவித்ரம்‌ ஜ்யோதிர்‌ விசேஷம்‌ 
ஜலசாரிநேத்ரம்‌'? 
(உமா ஸஹஸ்ரம்‌) 


நமது பவ பீஇியை ஒழித்து மனத்தைச்‌ சுத்தப்‌ படுத்தி 
தன்‌ கருணையை ஏற்கும்‌ பாத்திரமாக நம்மை இந்த மீனாட்சி 
ஆக்குகிறாளாம்‌. 


* முற்று மங்கல நாண்‌ சார்த்தி முழுதுலகீன்றாள்‌ 
செங்கை பற்றினன்‌ பற்றிலார்க்கே வீடருள்‌ பரமயோகி!? 
என்கிறார்‌ பரஞ்சோதி முனிவர்‌. 


சர்வ மங்கள தீதையும்‌ உண்டுபண்ணுபவன்‌ சிவன்‌ என்ற. 
நாமம்‌ தாங்கி உலக பரிபாலனம்‌ செய்கிறான்‌. அந்த 
இறைவனான லோமலாந்தரன்‌ தன்னிடம்‌ உள்ள மங்களகர 
மான சக்தியையெல்லாம்‌ இம்‌ மங்களக்கயிற்றின்‌ மூலம்‌ 
உனக்களித்தேன்‌, இதன்மூலம்‌ நீ நமது குழந்தைகளுக்கு 
மங்களம்‌ செய்‌' என்று இந்த ஆலவாய்‌ கேத்திர 


மணமகள்‌ மங்கையற்கரசியாம்‌ மீனாட்ரியம்மைக்குக்‌ 
கூறுகின்றான்‌. 


நமது வாழ்வில்‌ அனைவரும்‌ விரும்புவது ஆனந்தம்‌. 
துன்பம்‌ வேண்டாம்‌ என்றுதான்‌ நினைக்கிறோம்‌. இந்த 
நிலையைக்‌ கொண்டுவர அகம்பாவத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌. 
தம்மிடம்‌ இருக்கும்‌ நான்‌? என்ற அகந்தை இருளை 
நீக்க, “இறைவன்‌ நீ! என்று “த்வம்‌? பாவனையை வளர்க்க 
வேண்டும்‌. இதற்கு இறைவி மீனாட்சியின்‌ அருட்பார்வை 
பயன்படுகிறது. அவள்‌ ஒளிமயமாகி இருளை நீக்குறொளாம்‌. 


41 


 அகந்தைக்‌ கிழங்கை அகழ்ந்தெடுக்கும்‌ தொழும்பர்‌ 
உளக்கோயிற்கேற்றும்‌ விளக்கே  வளர்சிமிய இமயப்‌ 
பொருப்பில்‌ விளையாடு மிள மென்‌ பிடியே ? என்று 
மீனாட்சியம்மை பிள்‌ ளைத்தமிழ்‌ கூறுகிறது. 


அன்னையின்‌ சக்தி முழுதும்‌ கண்களிலே மிளிர்கிறது. 
இந்த சக்தி படிவத்தின்‌ அறாட்பார்வையில்‌ விழுந்தோரை 
பிறவிப்‌ பிணி தொடுவதில்லை. 


“பிறவி எடுத்து, உண்ட தாய்ப்பால்‌ எல்லாம்‌ சேர்த்தால்‌ 
பாற்கடலும்‌ சிறிதாகும்‌ போலுள்ளதே ! த்சபேசா![ 
பிறவித்‌ துயர்களையாய்‌!” என்று அடியாரும்‌ தவம்‌ மிக்கோரும்‌ 


Sri Karunambikai 
Mills Limited 


Post Box No. 2 SOMANUR P. O,, 
COIMBATORE Dt, S. India. 
Manufacturers of superior 
quality of cotton yarn of : 
40's Indian Carded 
60’s Indian Carded hanks & Cones 
60's Indian Combed hanks 
. 80's Foreign 
1006 Foreign 


Phone : Manager : 66 
Mg. Directors : 43 
Telegrams: « KARNAMBIKA.” 


42 


பயப்படும்‌ பிறவி என்னும்‌ பெருங்கடலைம்‌ தாண்ட உற்ற 
தொரு மரக்கலமாக அன்னை மீனாட்டியின்‌ அருள்பார்வை 
உதவுது. 

எடுத்த பிறப்பெல்லாம்‌ எனக்கு வந்த தாய்மார்‌ 

கொடுத்த முலைப்‌ பாலனை த்துங்‌ கூட்டின்‌--அடுத்துவரும்‌ 

பன்னாகணைத்‌ துயிலும்‌ பாலாழியுஞ்‌ சிறிதாம்‌ 

மன்னா சிதம்பர தேவா !?? (குருநமசிவாயர்‌.) 


பயத்தினால்‌ நடுக்குற்று பிரார்த்இிக்கவ்றார்‌. “இறைவா! 
எந்த ஊருக்கு வேண்டுமானாலும்‌ என்னை அனுப்பி வை. 
தைரியமாகப்‌ போடறேன்‌. ஆனால்‌ இந்தக்‌ கருப்பை என்னும்‌ 
ஊர்‌ மட்டும்‌ வேண்டாமப்பா? என்றார்‌ வேறொரு அடியார்‌. 
“ மாதாவும்‌ உடல்‌ சலித்தாள்‌ வல்வினையேன்‌ 
கால்‌ சலித்தேன்‌ 
வேதாவும்‌ கை சலித்துவிட்டானே— நாதா 
இருப்பையூர்‌ வாழ்‌ சிவனே மற்றுமோர்‌ அன்னை 
கருப்பையூர்‌ வாராமற்‌ கா.” 


இதுவரை குழந்தைகளுக்கு அன்னையே நல்ல வழிகளைக்‌ 
கற்றுக்‌ கொடுத்து இப்படிச்‌ செய்‌, அப்படிச்‌ செய்‌ ! 
என்றாள்‌. அப்படியே வேதம்‌ என்ற நமது தாய்‌ இன்னபடி 
செய்யவேண்டும்‌ என்று வழிகளைக்‌ கூறுறெது. உபநிஷத்‌ 
என்பது வேதத்தின்‌ முடியில்‌ விளங்கும்‌ கிரீடம்‌, அது 
கட்டளைகளைப்‌ பிறப்பிக்கன்றது. இதைச்‌ செய்‌ ; இதைச்‌ 
செய்யாதே என்று பொதுவாகக்‌ கூறுகிறது. மாதாவான 
வேதம்‌, “இலதச்‌ செய்தால்‌ இன்ன பலன்‌ உண்டு!” என்று 
கூறுகிறது. 

அப்படியே வேதங்களுக்கு எல்லாம்‌ தாயான தேவி பல 
உயரிய வழிகளைக்‌ கடைப்‌ பிடிக்க வழிகாட்டி நமக்குசி சாந்த 
ரூபிணியாக விளங்க அன்போடும்‌ அரவணைப்போடும்‌ 
நம்மை அழைக்கிறான்‌. அவள்‌ கூறுவதைக்‌ கேட்டு நடக்கா 
விடில்‌ அவனே உக்கிரவடிவினளாக ₹காளி!யாக மாறி 
தண்டித்து அப்போதும்‌ நல்‌வழிப்படுத்துகறாள்‌. “விளக்‌ 


43 


*கெண்ணெய்‌ குடிக்க வாழைப்‌ பழம்‌ தந்து ஆசை காட்டி 
மூதலில்‌ கெஞ்சும்‌ அந்த தாயே நாம்‌ சண்டித்தனம்‌ செய்த 
தும்‌ இரண்டு அறை வைத்து அழுகைக்கிடையே ஆனை 
வளர்க்கும்‌ அமணக்கெண்ணெயைப்‌ புகட்டுகறாள்‌ அல்லவா? 
அப்படியே குமரியாகவும்‌, காளியாகவும்‌, வராஹியாகவும்‌, 
மஹேச்வரியாகவும்‌ பல உருவங்களில்‌ விளங்கும்‌ தாயாகிய 
பராசக்தி -ஸகலவேதமுமான தாய்‌” என்று உணர்ந்து வேதம்‌ 
விதித்த வழியே இன்பநடை போடலாம்‌. 

அருணகிரியார்‌ பாடுகிறார்‌. 


** குமரி காளி வராகி மகேச்வரி 
கவுரி மோடிசுராரி நிராபரி 
கொடிய சூலி சுடாரணி யாமளி--மகமாயி 
குறளு ரூப முராரி சகோதரி 
உலகதாரி யுதாரி பராபரி 
குருபராரி விகாரி ஈமோகரி_ அபிராமி . 
சமர நீலி புராரி தனாயகி 
மலைகுமாரி கபாலி ஈனாரணி 
சலில மாரி சிவாய மனோகரி--பரையோகி 
சவுரி வீரிமூரீர்‌ விடபோஜனி 
திகிரிமேவு கையாளி செய்யாளொரு 
சகல்‌ வேதமுமாயின தாயுமை--அருள்‌ பாலா?” 


Phone: 4092 Grams: ‘OREMECH? 
R. M. H. Corporation 
Merchants and Engineers 


P. B. No. 303, 
6, West Bouleward Road, Tiruchirapalli.2. 


44 


ஒன்று நம்‌ மனம்‌ சூரபதுமனாக ஆகவேண்டும்‌ அல்லது 
பக்த பிரஹ்லாதனாக மாறவேண்டும்‌: எறும்பு முதல்‌ ப்ரம்மம்‌ 
வரை ஈன்று காத்து அளித்து நீச்ச மறைத்து அருளும்‌ 
அவளே எப்படியும்‌ அடையத்‌ தக்கவள்‌. முடிவில்‌ எவ்வுயிரும்‌ 
அந்த முடிவான நிலையை அடையவே செய்கின்றன 8 
சுலபமாக முன்னோர்‌ நடந்த இராஜபாட்டையிலே சென்று 
அந்த அன்னையைக்‌ காண்போமாமே ! அதுவும்‌ நாமெல்லாம்‌ 
மதலையென தவழ்ந்து வளர்ந்ததுபோல்‌, பாண்டிய அரசனின்‌ 
புத்திரியாக தவழ்ந்து நம்‌ பழந்தமிழ்‌ நாட்டின்‌ தலை பரரியாக 
செங்கோல்‌ ஓச்சிய அன்னை அருளொளி பரப்புறொள்‌ 
என்னில்‌, உரிமையோடும்‌, அன்போடும்‌, நெருங்கி நாம்‌ 
வேண்டும்‌ பேறு பெற ஸ்ரீ அங்கயற்கண்ணி அ௮ம்மையைத்‌ 
தவிர சிறந்ததொரு இடமும்‌ உண்டோ 2 


தேவேந்திரன்‌ தனது சபையில்‌ கொலுவீற்றிருந்த சமயம்‌ 
வியாழ (ஒரு) பகவான்‌ வந்ததைக்‌ கவனியாமல்‌ இருந்து 
விட்டான்‌. அதனால்‌ சினமடைந்த குரு பகவான்‌ அவையை 
விட்டு நீங்கினார்‌. குருவிற்கு செய்த அபசாரத்தினால்‌ தனது 
செல்வம்‌ தேய்வதை உணர்ந்தான்‌ இந்திரன்‌. (பெரியோர்‌ 
களுக்கு இழைத்த அபசாரம்‌ செல்வத்தை அழிக்கும்‌ வித்து) 
பிரமதேவனை அடைந்து ஆலோசனை கேட்டான்‌. பிரமனும்‌ 
மனமிரங்கி & தீவஷ்டா ?? என்ற பெரியோரின்‌ தவப்‌ 
புதல்வனும்‌ விச்வரூபனை குருவாகக்‌ கொள்ளும்படி 
பணித்தான்‌. 


விச்வரூபனும்‌ இந்திரன்‌ விருப்பத்நுற்ணெங்கி யாகம்‌ 
செய்து, இந்திரனின்‌ செல்வம்‌ பெருகச்‌ செய்ய இசைந்தான்‌ 
ஆயினும்‌ அவன்மனம்‌ அவனது அசுரகுலத்துக்குநலமுண்டாக 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடு வேள்வியைச்‌ செய்ததை 
ஊஃத்தறிந்த இந்திரன்‌ அவனை வச்‌ிரொயுதத்தால்‌ அழித்‌ 
தான்‌.இந்திரனை “ப்ரம்மஹத்தி' தோஷம்‌ பற்றியது. அந்தப்‌ 
பாவத்தின்‌ பலனை இந்திரன்‌ மண்ணுக்கும்‌, மரத்துக்கும்‌, 
மாதர்க்கும்‌, நீருக்குமாகப்‌ பங்கிட்டு அளித்தான்‌. மரத்தில்‌ 
பிசீனாகவும்‌, மண்ணில்‌ உவராகவும்‌, நீரில்‌ நுரையாகவும்‌ 


46 


மாதரில்‌ பூப்பாகவும்‌ இப்பாவம்‌ போந்தது. அப்பாவத்தை 
ஆற்ற அவர்களுக்கு ஒவ்வொரு வரமும்‌ அளித்தான்‌. மரம்‌ 
வெட்டவெட்ட துளிர்க்கும்படியும்‌ அகழ்ந்த நிலம்‌ நிரம்பவும்‌ 
நீர்‌ இறைக்க ஊரும்படிக்கும்‌, மாதர்க்கு மகப்பேறுமாக 
வரம்‌ கொடுத்தான்‌. 


தன்மகனை இந்திரன்‌ கொன்றதை அறிந்த *த்வஷ்டா”” 
யாகமொன்று எழுப்பி, “வ்ருத்தாசுரன்‌ என்ற பயங்கர 
அசுரனைக்‌ தோற்றுவித்து இந்திரனைப்‌ பழிவாங்க ஏவினார்‌. 
எதிர்‌ நிற்கமுடியாத இந்திரன்‌ ஸ்ரீவிஷ்ணுவின்‌ ஊக்குதலினால்‌ 
“ததி முனிவரை அடைந்து அவருடைய முதுகெலும்பை: 
ஆயுதமாக உபயோடிக்கக்‌ சேட்டான்‌ ; அப்படியே ௮ம்‌ மா 
முனியும்‌ உயிர்‌ நீக்கக்கொண்டார்‌. அவரது முதுகெலும்பைக்‌ ' 
கொண்டு செய்த வச்சிராயுதத்தால்‌ போர்‌ புரிந்து அவனைக்‌ 
கொன்றான்‌. மீண்டும்‌ ப்ரம்மஹத்தி வந்து பற்றியது. ஓடி 
ஒளிந்து கொண்டான்‌ இந்திரன்‌. எங்கு சென்றாலும்‌ அவை 
நிழல்போல்‌ பின்பற்றியது ப்ரும்மஹத்தி, கடம்ப மரங்கள்‌ 
அடர்ந்த காட்டில்‌ நுழைந்தான்‌. அங்ஙனமே அவனை விட்டு 
விலகி நின்றது ப்ரம்மஹத்தி, அங்கு ஒரு மரத்தினடியில்‌: 
சோமக௫ந்தரப்பெருமான்‌ எழுந்தருளி யிருந்தான்‌. எதிரே: 
யிருந்த வாவியில்‌ பொற்றாமரைகள்‌ நிறைந்திருந்தன. 
அத்தாமரை மலரைப்‌ பறித்து இறைவனுக்கு அர்ப்பணித்து 
வணங்கி வழிபட்டான்‌. தேவரிற்பியைக்‌ கொண்டு ஆலயமும்‌. 
எழுப்பி இந்திரவிழாவும்‌ கொண்டாடினான்‌. மதுரையின்‌ 
தலபுராண வரலாறு இது. இங்கு “தலவிருட்சம்‌? கடம்ப: 
மரமே. இந்திரவிழா இன்றும்‌ நடக்கறது. 


இராமேச்‌ வரம்‌ 


அன்று தொட்டு இன்றுவரை பெரியோர்களையோட. 
மஹநீயர்களையோ கண்டால்‌ பாதம்‌ தொட்டு ஒற்றிக்‌ 
கொள்வது நமது மரபு.சக்‌இபீடங்களில்‌ ஒன்றாகக்‌ கூறப்படும்‌ 
“இராமேசம்‌” சிவனின்‌ ஜ்யோதிர்‌ லிங்க ஸ்தலமாகவும்‌ 
. உன்னது. இங்கு பாத தரிசனம்‌ பாப விமோசனம்‌. வட. 


47 
நாட்டவர்‌ இங்கு வந்து கடலாடுவதும்‌, தென்னாட்டவர்‌: 
காசியில்‌ சென்று கங்கையாடுவதும்‌ காணில்‌, அக்காலத்திலி' 
ருந்து ஒற்றுமைக்கு பக்தியை வித்தாக வைத்து இயக்கியது 
புலனாகும்‌, இப்படியே இமயத்திலிருந்து எல்லோரும்‌ கூடி. 
கடலாடி களிப்பெய்தும்‌ தலம்‌ இராமேச்வரம்‌. இராமேச்வர 
லிங்கம்‌ இராமநாதன்‌ ரொமபிரானால்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
தாகப்‌ புராணம்‌ கூறுகின்றது. 
உடம்பு ஒரு பறவைக்கூடு, அதனுள்‌ உறையும்‌ பறவையே 
உயிர்‌. உயிராகிய பறவைக்கு உடலாகிய கூடு அவரியம்‌. 
ஆயின்‌, பறவை பறக்கும்‌ வரைதான்‌ இந்த நிலை. அப்படியே 
உயிர்‌ பிரியும்வரை உடலில்‌ தங்கத்தான்‌ வேண்டும்‌. 
அப்போது இவ்‌ உடல்‌ போஷாக்குக்கு என வயிற்றுக்கு 
உணவு அளித்தேயாக வேண்டும்‌. அப்பா ! உடலை வளர்த்து 
LE rr CT DEE அடப்‌ அம வடட பட 
P. Box: 1344 ' Phone: 22638 
for 
BETTER IRRIGATION 
always use 


“ PREMIER ” 
Motors, Pumps, Starters, 
Switches & Monoblocks. 


COIMBATORE 
Premier Corporation 
PRIVATE LIMITED 


262, Avanashi Road, Coimbatore-18 


BRANCHES: Madras, Madurai, Trichy. 
Villupurm, & Secundrabad (AP) 


48 


வருவது உடலுக்கு அல்லவே ! உயிருக்காக அல்லவோ 2 
அப்போது டஇவ்வுயிரை வளர்க்க என்ன செய்தாய்‌ ? 
உடலுக்கு உணவுபோல உயிர்க்கு உணர்வு தேவை ; உணர்வு 
தான்‌ “சிந்தனை. சிந்திப்பவன்தான்‌ தீர்க்க தரிசனம்‌ 
டுபறுகிறான்‌ ; “சிந்திக்கிலேன்‌ நின்று சேவிக்கிலேன்‌ நின்‌ 
தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன்‌ ?? என்கறொர்‌ அருணகிரி 
சிந்திப்பது எதனை? எனின்‌ “ிற்றடியை?' என்று கூறி 
விட்டனர்‌. 


திருவடியே சிவமாவது தேரின்‌ 
திருவடியே சிவலோகம்‌ சிந்திக்கின்‌ 
திருவடியே செல்கதியது செப்யின்‌ 
திருவடியே தஞ்சம்‌ உள்‌ தெளிவார்க்கே 
(இருமூலரீ) 


ஆசு அகமுகமாகி சிந்தித்தால்‌ இருவடி தான்‌ வலோகம்‌, 
எனக்‌ காண்றெது எனில்‌, பாதமே நமது தஞ்சம்‌. 


“ அங்கனா உன்‌ அடியிணை அன்றியே தங்க வேறிடம்‌ 
உண்டோ ?” எல்ிறார்‌ தாயுமானார்‌. 


“ பதத்தே யர நின்‌ பாதத்திலே மனம்‌ பற்றி? 
என்றும்‌ “வல்லபம்‌ ஒன்றறியேன்‌ சிறியேன்‌ நின்‌ மலரடிச்‌ 
செம்‌ பல்லவ மல்லது” என்றும்‌ அபிராமி பட்டரும்‌ பாதப்‌ 
பெருமையைப்‌ பாடுகின்றனர்‌. 


இவ்வாறு வினையினால்‌ விளைந்த வினைப்போகமான இவ்‌ 
வுடலில்‌ உயிர்‌ உள்ளபோது காமம்‌, க்ரோதம்‌, லோபம்‌ 
மோஹம்‌, மதம்‌ மாற்சரியம்‌ என்ற ஆறு சத்ருக்களை எதிர்த்து 
வெற்றி கண்டு வயிற்றுக்குப்‌ பிணிக்கு மருந்துபோல்‌, பிக்ஷை 
உண்டு முக்தியை நீ விரும்பினால்‌ இராமேச்வரத்தில்‌ 
எழுந்தருளியுள்ள பர்வதவர்‌இனியின்‌ பாதத்தில்‌ 
சரணடைந்து “பிறவிப்‌ பிணி நீக்கு?? என்கிறார்‌ காவிய 
கண்டம்‌. என்‌ பாதத்தை வந்தடைந்தால்‌ பவசாகரத்தின்‌ 
அலைகள்‌ உன்னை அணுகா என்று கூறுவதுபோல்‌ இங்கு சமுத்‌ 
திரம்‌ ௮லையின்றி அமைதியாக குளம்போல்‌ இருக்கறது: 


49 ்‌ 


இந்த தேவியின்‌ சச்தி முழுவதும்‌ பாதங்களி௦ல. 
மிளிர்கிறதாம்‌. 


“ ரக ஸ்வசேதோ மதமத்ஸராதே பிரூஸ்வ 
காலே தனுரக்ணாய 
வீகஸ்வ ராமேசவதூ பதாப்ஜம்‌ மோ௯ூஸ்‌ வலாபே 
யதி தேஅபிலாஷ :?? 


அகிலாண்டேச்வரி 


சிறு கூடை. அதற்குள்‌ கோழிக்குஞ்சுகள்‌ 8ச்‌ 8 ச: 
என்று. வளய வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை 
பருந்தும்‌, நாய்‌ நரியும்‌ எடுத்துப்‌ போகாமல்‌ பாதுகாக்‌ 
கின்றது, அந்தக்‌ கூடை, இதுபோல்‌ தான்‌ நாம்‌ வாழும்‌ 
நம்‌ உலகும்‌. ப்ரம்மாண்டமான ஆகாயம்‌ நம்மைக்‌ 
கவித்து மூடிய கூடைபோல்தான்‌ உள்ளது. அண்டம்‌. 
(முட்டை) அதிலிருந்து வருவது கோழிக்குஞ்சு முதலிய 
பறவை உயிரினம்‌. ப்ரம்மாண்டம்‌--(௨லகு) இதில்‌ சகல 
ஜீவராசிகளும்‌ வாழ்கின்றன. அண்டத்திலுள்ள (முட்டை) 
உயிர்‌ வளர்ந்து வெளி3ய முழு உருவாகி வருவதற்கு ஒரு 
சக்தி தேவையாகிறது, அது தான்‌ உஷ்ணசக்தி, ஓவ்வொரு 
இயக்கத்துக்கும்‌ சக்தி (ENergy—pow&ா) தேலவையாகிறது. 
இவ்வாறே நமது ஆத்மா என்னும்‌ உயிர்‌, தனது இயல்பான 
நிலையை உணர, பெருமுயற்சி செய்து தவமியற்றி உடற்‌ 
கூட்டை வருதீதுவதன்‌ மூலம்‌, எண்ண அகழிகளைத்‌ தூர்த்து 
மனக்கோட்டையைத்‌ தகர்த்து, அரசனாம்‌ இறைவன்‌உறையும்‌ 
இதயக்கோயிலுக்குள்‌ நுழைவதற்கு ஆத்ம சக்தி தேவை 
யாகிறது. எட்டுக்கால்‌ சிலந்தி நூற்கும்‌ நூரலிழைகளில்‌ அது 
தன்னிச்சையாக சஞ்சரிக்கிறது. அத்தகைய நுண்ணிய சக்தி 
(சூஷ்ம சக்தி) அனைத்துக்கும்‌ ஆதாரமாகிறது. இந்த 
ஆத்மசக்தியை பரிவோடு வழங்குபவளாகத்‌ திகழ்கிறாள்‌ 
அகிலாண்ட பரமேச்வரி, ஆனைக்காவீல்‌. இதனால்தான்‌ 
அன்னையின்‌ ஆமீரம்‌ நாமாக்களில்‌  பிஸதந்து தனீயஸி ?? 
என்று ஒரு நாமம்‌ கூறுகிறது, தாமரைத்‌ தண்டை உடைக்‌ 


50 


இரோம்‌. அதனுள்‌ குழலோடுகிறது 1 நூல்போன்ற மெல்லிய 
இழையைப்‌ பார்க்நிறோம்‌ : இத்தகைய சூக்ஷம சக்தியாக 
அன்னை பிரகாரிக்கிறாள்‌. ஆத்ம சக்தியை நாம்‌ அள்ளி அள்ளி 
அனுபவிக்க உதவும்‌ அன்னையை 
1 அட்டசித்தி நல்‌ அன்பருக்கு அருள 
விருது கட்டிய பொன்‌ அன்னமே 
அண்டகோடி. புகழ்‌ காவை வாழும்‌ 
அகிலாண்ட நாயகி என்‌ அம்மையே ”” 
என்கிறார்‌ தாயுமானார்‌. 
புஜங்கா காரருபேண மூலாதாரம்‌ ஸமாச்ரித 
சக்தி : குண்டலினி நாம பிஸதந்து நிபாசுபா.”” 


என்கிறது வாமகேச்வர தந்திரமும்‌. 
இரு ஆனைக்கா இருச்சி நகரில்‌ உள்ளத. ஐம்புகேச்வரம்‌ 
என்று யரரிவத்தின்‌ பஞ்ச பூத ஸ்தலங்களில்‌ அப்புலிங்கமாச 
(ஜலவடிவமாக) திகழும்‌ தலமிது. தன்னை அண்டிய பக்தர்‌ 
களின்‌ மாயை இருள்‌ விலக்கி ஞான தீபம்‌ ஏற்றும்‌ ஆத்ம 
அளியாகத்‌ திகழ்கிறாள்‌ அன்னை. 
“யோ லோகதே தாமகிலாண்டராக்ஞீம்‌ அஞ்ஞான 
வித்வம்ஸ விதான விக்ஞாம்‌ 
அம்பாம்‌ பராம்‌ ஜீவனலிங்கசக்திம்‌ பூய: ஸகாயம்‌ 
௩ பவே லபேத்‌ ! 


என்கிறார்‌ காவிய கண்டம்‌. 

உருவில்‌ பெரியது யானை. உருவில்‌ சிறியது சிலந்தி 
உயிர்‌ சிலந்தியிழையோல்‌ (சூக்குமம்‌) நுண்ணியது. (தூலம்‌) 
உடல்‌ யானைபோல்‌ பெரியது. சிலந்தியும்‌ யானையும்‌ சேர்ந்து 
வழிபட்டதலம்‌ ஆனைக்கா. உயிரும்‌ உடலும்‌ சேர்ந்துள்ள 
போதே வழிபட வேண்டுவது ஆனைக்கா. இறை தரிசனம்‌ 
பெற இந்த ஒன்பது-வாயின்‌ குடிலுக்குள்ளே தான்‌ பார்க்க 
வேண்டும்‌. இதை உணர்த்துகிறது இங்கு ஒன்பது கண்‌ 
களுடன்‌ கூடிய பலகணி வழி3ய சிவதரிசனம்‌, இங்கு ஐந்து 
பிராகாரங்கள்‌ உண்டு. 


52 


மீண்டும்‌ ருகஷமாரித்தமாக இக்கோயிலைப்‌ பார்ப்போ 
மானால்‌ எவ்வளவு பெரிய தத்துவம்‌ பொதிந்த கோயில்‌ என 
உணரலாம்‌. 


அன்னமய, ப்ராணமய, மனோமய, விஞ்ஞானமய 
ஆனந்தமயம்‌ என்று ஐந்து உறைகளால்‌ மூடப்பட்டு அதன்‌ 
நடுவே தன்‌ ஸ்தானத்தை சக்தி (ஆத்ம) பெற்றுள்ளது. 
உ பஞ்சகோசாந்திர ஸ்நிதா?? என்று லலிதாஸஹஸ்ர 
நாமம்‌ கூறும்‌. இந்த ஐந்து கோசங்களே அம்பிகையின்‌ 
இருப்பிடமான இருதய கமலத்திற்கு பஞ்சப்‌ பிராகாரங்க 
ளாக அமைக்கப்பட்டுள்ளன. 


அருளோடு பெரு நிலமளிக்கும்‌ ஆனைக்கா ஆத்ம சக்தி 
பீடம்‌ என்பதில்‌ இனியும்‌ விளக்கம்‌ தேவையோ ? 


ஐகதாம்பிகை இங்கு நின்று அருள்‌ பாலிக்கிறாள்‌. ஸ்ரீ 
ஆதி சங்கரர்‌ வழிபட்டு, அம்பிகையின்‌ ஆவேசத்தைத்‌ 
கணிக்க தாடங்கம்‌ அணிவித்து அநிலாண்டேச்வரியை: 
யாரும்‌ அச்சமின்றி அணுடி, அருள்‌ பெற வழிவகுத்துக்‌ 
கொடுத்தார்கள்‌. மகேஷ்வரியின்‌ தாடங்க மகிமையை 
இன்றும்‌ தேவி தாஸர்கள்‌ இங்கு கண்டு மன நிறைவு பெறு: 
இறார்கள்‌. (தன்னுடைய வாழ்நாள்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ 
நீளாதா ? கழத்தன்மை வராமல்‌ எதாவது காயகற்பம்‌ 
உண்டா ? மரணம்‌ வராமல்‌ இருக்க எதாவது மருந்து 
உண்டா என்று இித்தர்கள்கூட அலைந்து திரிந்துள்ளதை. 
படிக்கிறோம்‌. உல௫யலில்‌ இன்றும்‌ காண்கிறோம்‌. இதுபோல்‌ 
தங்கள்‌ சாவா வரத்தை வேண்டி அம்ருதபானம்‌ உண்ட 
தேவர்கள்கூட பிரளய காலத்தில்‌ மரித்துவிடுகிறார்கள்‌. 
அம்ருதபானம்‌ செய்தவர்‌ இறக்கின்றனர்‌. ஆனால்‌ கால 
கோடி விஷத்தை உண்ட பரமேச்வரனோ மஹாபிரளயத்தில்‌ 
கூட அழிவை அடைவதில்லையே ! தாயே ! இதன்‌ ரகசியம்‌ 
எனக்கு நன்றாகத்‌ தெரிகிறது. இது உன்னுடைய * தாடங்‌ 
கத்தின்‌ மஹிமைதான்‌ ” என்றோர்‌ சங்கரர்‌. தன்னலத்தின்‌ 
அழிவும்‌ பிறநலத்தின்‌ மாண்பும்‌ விளங்குகிறது. தான்‌ வாழ 
நினைத்து மரித்தனர்‌. ஆயின்‌ உலக உபகாரத்துச்கு விஷத்தை - 


53 


தான்‌ உண்டவர்‌ நஞ்சுண்ட கண்டராக திகழ்கின்றார்‌ 
இன்றும்‌. 
“்‌ ஸுநாமப்யாஸ்வாத்ய ப்ரதிபய ஜரா ம்ருத்யு ஹரிணீம்‌ 

விபத்யந்தே விச்வே விதிசத மகாத்யா திவிஷத : 

கராலம்‌ யத்க்ஷ்வேலம்‌ கபலிதவத : கால கலனா 

௩ சம்போ : தந்முலம்‌ தவஜஈநரி தாடங்க மஹிமா !?” 

(ஸெளந்தர்யலஹரி) 

இகத்துக்கும்‌ பரத்துக்கும்‌ உறுதுணையாக நின்று உலக 
மாந்தரை உய்விக்கும்‌ இத்தல தெய்வத்தைக்‌ காணக்‌ கண்‌ 
கோடி. வேண்டும்‌. மிகவும்‌ சாஸ்த்ரீய முறையில்‌ வைதிக 
பூஜை செய்யப்படும்‌ இத்தலத்தில்‌ அம்பிகையின்‌ கமல 
நயனங்களில்‌ வழிந்தோடும்‌ காருண்யத்தைக்‌ காணும்‌ 
வாய்ப்பைப்‌ பெற்றவர்‌ பாக்கியசாலிகள்‌. ஜம்புகேச்வரரும்‌, 
இங்கு மதுரை சுந்தரேச்வரரைப்‌ போலவே பத்னியின்‌ 
புகழ்‌ நிழலில்‌ லயித்து அன்பர்களுக்கு தரிசனம்‌ தந்த 
கொண்டிருக்றோர்‌. 

அலாண்டேச்வரியின்‌ திருவுரு கம்பீரமாக அமைந்‌ 
துள்ளது. ௮ண்டபிண்டங்களை ஈன்ற தெய்வத்தாய்‌ அவள்‌. 
காத்து ரட்சிக்கும்‌ கெளரி அவள்‌. நாடாளும்‌ மன்னனுக்கும்‌, 
அவனை ஆளும்‌ மாமன்னனுக்கும்‌ அரசியாக உலகையாளும்‌ 
சக்கரவர்த்தினியாகத்‌ திகழ்கிறாள்‌ ௮லாண்டேச்வரி. அவள்‌ 
திருப்பாத கமலங்களில்‌ அவள்‌ புகழ்பாடும்‌ அருட்பாக்களை 
_லலிதாஸஹஸ்ரநாமம்‌, அஷ்டோத்ரம்‌, செளந்தர்யலஹரி 
பிள்ளைத்தமிழ்‌ பாசுரங்கள்‌_அன்பர்கள்‌ விதவிதமான 
வண்ணமாலைகளாக அணிவித்து, பயபக்தியோடு அவள்‌ 
சந்நிதியில்‌ கரங்குவித்து நிற்கும்‌ காட்ச கண்கொள்ளாக்‌ 
காட்‌. 


திருவாரூர்‌ 
அடியார்கள்‌ அறுபத்தி மூஃ்று பேரில்‌ முதன்மை குரவர்‌ 
களாக வெமதம்‌ தழைக்க பாடுபட்டவர்களில்‌, சிவனோடு 
தோழமை பூண்டு வன்றொண்டன்‌ என வழங்கிய ஸ்ரீ சுந்தர 
கு, அக்‌ 


54 


மூர்க்க நாயனார்‌ றப்புடன்‌ இயாகேசனுடன்‌ உறவாடி. 
மூழ்ந்த தலம்‌ இருவாரூர்‌ : “அப்பர்‌, சுந்தரர்‌. மாணிக்க 
வாசகர்‌, ஞானசம்பந்தர்‌, இந்நால்வருள்‌ சிறந்தவர்‌ யார்‌ 9? 
என சீர்தூக்டிப்‌ பார்த்தபோது கம்பிரான்‌ தோழரான 
சுந்திரரே சாலச்சிறந்த அடியார்‌ என முடிவு கூறினாராம்‌ 
சிவப்பிரகாசர்‌ என்ற சிவனடியார்‌. காரணம்‌ : திருஞான 
சம்பந்தப்‌ பெருமான்‌ பூம்பாவையின்‌ எலும்பை அதாரமாக 
வைத்துக்‌ கொண்டு அப்பாவையை உயிர்‌ பெறும்படி 
செய்கார்‌. 


அப்பரோ கல்லையே தோணியாக மிதச்கச்‌ செய்து 
கரையேறிலார்‌. நீரில்‌ மிதக்க கல்‌ ஆதாரமாயிற்று. அவனாசி 
க்ஷேத்இிரத்ில்‌ குளத்‌ இல்‌ குளிக்கச்‌ சென்றனர்‌, ஒரே 
தெருவில்‌ எதிர்‌ எதிர்‌ வீட்டு இரு அந்தணக்‌ குழந்தைகள்‌. 
விதி விளையாடியது. ஒரு பாலனை முதலை ஒன்று கவர்ந்து 
சென்றது. குடும்பத்தார்‌ பதைத்தனர்‌. பயன்‌ இல்லை. 
வருடங்கள்‌ உருண்டோடியது. எதிர்‌ வீட்டுப்‌ பிள்ளைக்கு 
(உபநயனம்‌) பூனூல்‌ இடுகருர்கள்‌. சிரிப்பும்‌ கொம்மாளமும்‌ 
மேளதாளமும்‌ முழங்க அந்த வீடு ஆனந்தத்தில்‌ மிதக்கிறது. 
ஆனால்‌! எதிர்‌ வீட்டில்‌ அழுகையும்‌ துக்கமூமாக இருந்தது. 
ஆகா என்‌ பிள்ளை இருந்திருந்தால்‌ இதே வயதிருக்குமே என 
அலறினான்‌ பிள்ளையைப்பறி கொடுத்த தாய்‌, அவினாசி 
வந்திருந்த அடிகளார்‌ கால்களைப்‌ பற்றி தன்‌ குறையைக்‌ 
கூறினாள்‌. ஸ்வாமி ! இங்கு இருந்த குளத்தில்‌ இல வருடங்‌ 
களுக்கு முன்‌ நீர்‌ நிரம்பி யிருந்தது. அதிலிருந்த ஒரு முதலை 
என்‌ மகனை விழுங்கி விட்டத. என்‌ மகனை எனக்கு அளிக்க 
நீங்கள்‌ தான்‌ அருள்‌ புரிய வேண்டும்‌?? என்று மன்றாடினாள்‌. 
இறைவனை எண்ணி சுந்தரமூர்த்தி தாயனார்‌ பதிகம்‌ பாடினார்‌. 


நிரம்பி, அதில்‌ முதலை தோன்றி அது தன்‌ வாயினின்று ஏழு 
வயது பாலசனாகவே பிள்ளையை சக்‌இற்று, இதுவல்லவோ 
அற்புதம்‌ என வியக்கிறார்‌ கந்த புராண ஆசிரியர்‌ கச்சியப்பர்‌. 


டு 


1 வறந்திடு பொய்கைமுன்‌ நிரம்ப, மற்றவண்‌ 
உறைந்திடு முதலை வந்துதிப்ப, அன்னதால்‌ 
இறம்திடு மகன்‌ வளர்ந்தெய்தப்‌ பாடலொன்‌ 
றறைந்திடு சுந்திரன்‌ அடிகள்‌ போற்றுவோம்‌ ?* 


இப்படி இறைவனையே ஆகாரமாகக்‌ கொண்டு நிகழ்த்தியது 
அற்புதம்‌, “பரவை மனை மீது அன்று ஒருபொழுது தூது 
சென்ற பரமன்‌ ?? என்று போற்றுகிறார்‌ அருண?ூரி. இறை 
வனையே பரவை வீட்டுக்கு நூது அனுப்பி, எற்த இருவுழ களை 
அயன்மால்‌ இருவரும்‌ அறியமுடியாமல்‌ தவித்தனரோ 
அந்தத்‌ திருவடிகளே நேராக திருவாரூர்‌ தெருவில்‌ நடந்து 
அது செல்ல வைத்த சுந்தரர்‌ சாலச்‌ சறந்தவர்தானே ! 
அந்த சுந்தரரின்‌ பசி போக்க ஆரூர்‌ தெருவிலே நடந்து 
விகைஷை யேற்று சுந்தரருக்கு அளித்த பரம கருணையாளனான 
இறைவன்‌ உறை திருவாரூர்‌ சிறந்த சக்தி பீடமும்‌ அகும்‌, 


Telephone: 22595 Grams : ELECDIESEL 
Electro-Diesel Private Lid., 
AVANASHI ROAD, 
Coimbatore-18 


DISTRIBUTORS FOR : 


Hindusthan Twyfords Sanitary wares, 
Dunlopillo Matress; Diana Rolling 
Shutters, Racold Water Heaters, 
Johnsons Glazed Tiles, Garcane & 
Garfil Products, Crompton Ceiling 
& Table Fans, Ronald “ Universal’ 
Door Closers, Etc,, Etc. 


36 


“ பிறந்தவர்க்‌ காரூர்‌, காணப்‌ பெற்றவர்‌ தமக்குத்தில்லை 
இறந்தவர்‌ தமக்குக்‌ காசி, எவ்விடத்தேனும்‌ நின்று 
மறந்திலர்‌ நினைத்தவர்க்கு வான்தொடும்‌ அருணையாகும்‌ 
சிறந்திறை வீற்றிருக்கும்‌ தெனாது பொறகயிலைக்‌ குன்றே?” 

என்றபடி கமலையில்‌ பிறக்க முக்தி தரும்‌ என்று போற்றப்‌ 
படும்‌ இருவாரூரி. 


இங்கு கமலாம்பாள்‌ என்ற பெயருடன்‌ இறைவி தவக்‌ 
கோலத்தில்‌ வீற்றிருக்கிறாள்‌. அநிந்திதை, கமலினி என்ற. 
இரு தோழிமார்களைத்‌ தரிசனம்‌ செய்து கொண்டு உள்ளே 
சென்றால்‌ கமலாம்பிகை, கால்மேல்‌ காலிட்டு யோகாசன 
மாக வீற்றிருந்து பாசம்‌, ருத்ராக்ஷம்‌, தாமரை, அபயம்‌ 
ஏந்திய கைகளுடன்‌ காட்சியளிப்பாள்‌. இக்கோயிலுக்கு. 
மேற்கு மூலையில்‌ ௮அக்ஷரபீடம்‌ என்ற பீடம்‌ ஒன்றும்‌ உள்ளது. 
இத்தேவியைத்‌ தவிர நீலோத்பலாம்பிகை என்று கையில்‌ 
பூச்செண்டு தாங்கி தெற்குமுகமாக உள்ள அம்மனும்‌ உண்டு. 
இந்த ௮ல்லியங்கோதை இடக்கரத்தால்‌ பக்கத்தில்‌: 
தோழியின்‌ இடுப்பில்‌ உள்ள முருகனின்‌ சுட்டுவிரலை பிடித்த 
வாறு நிற்பாள்‌. எக்‌ கோயிலிலும்‌ இல்லாத சிறப்பு இது. 


இத்தலத்தில்‌ குளம்‌ ஐந்துவேலி, கோவில்‌ ஐவேலி, 
செங்கழுநீர்‌ ஓடை ஐவேலி என்று எல்லாம்‌ விஸ்தாரமாக 
இருக்கும்‌. 

கணபதி முனிவரும்‌ “முக்திக்கு வித்தாகும்‌ இத்தலத்தின்‌ 
தேவியினுடைய பெருமையை வர்ணிக்க ஆயிரம்‌ நா 
படைத்த ஆதிசேஷனாலும்‌ இயலாது” என்றோர்‌. 


விப்ரத்ஸஹஸ்ரம்‌ முகானி சக்தோ வக்தும்‌ குணான்‌ 
௧ கமலாலயஸ்ய ? 
ஜன்மாபி யத்ர ப்ரவேஜ்‌ ஜனானாம்‌ முக்த்யை 
முனீனாமபி துர்லபாயை ?? 
“பிறப்பு உற்ற எவ்வுயிரும்‌ இறப்பை அடையும்‌. ஆயின்‌ 
இறப்பெய்திய அவ்வுயிர்‌ பிறவாமையை அடைய உரிமையும்‌ 
உரிய வழியும்‌ உலகிலே உண்டு. தர்மம்‌ செய்‌, மனத்தை 


077 


இளக்கு, கல்லான உன்‌ மனத்திலே அருள்‌ நீரி சுரந்து அதில்‌ 
இறைவனின்‌ திருவடித்‌ தாமரை மலரட்டும்‌. இயற்கை 
யிலேயே ப௫ர்முகமாக (வெளியே) ஓடும்‌ மனத்தை அடக்கி 
உண்முகமாக்கு, உயரிய கமலையின்‌ நாமத்தை ஓயாமல்‌ உரு 
வேற்று $ அதிலே பிறக்கும்‌ ஒரு உணர்வு. அவ்வுணர்விலே 
தெரியும்‌ ஒரு தெளிவு. தெளிவு கொணரும்‌ முக்தி, * தெள்ள 
தெளிந்தாரீச்கு சீவன்‌ இவலிங்கம்‌ ? என்பர்‌ முந்தையர்‌. 
இப்படி அரும்பாடு பட்டு அடைய வேண்டிய இம்‌ முக்தி முனி 
ஐனங்களுக்குக்‌ கூட துரீ்லபமாகிறது. தறிகெட்டு அலையும்‌ 
_ மனம்‌ தன்‌ நிலை பிறழ்ந்தால்‌ பெறுதற்கரிய வித்தக விளைவு 
ஏற்படாமல்‌ போகிறது. 
தர்மம்‌, அர்த்தம்‌, காமம்‌ மோக்ஷம்‌, என்ற நான்கு 
புருஷார்த்தங்களும்‌ ஒவ்வொரு மனிதப்‌ பிறவியும்‌ அடைய 
வேண்டியவை. இந்நான்கையும்‌ அள்ளிக்‌ கொடுக்கிறாள்‌ 
அன்னை இங்கு. தர்ம காமம்‌: அர்த்த மோக்ஷம்‌ என்று 
அவவ வப ட பப பபப ப படம விம ப பட படட ப ப பம படட ட டட டட 
Grams: CAUSTIC 2 36951 
Phone : 15097 
Res : 32683 


Please contact : 
FOR ALL HEAVY CHEMICALS 


* 
The Dakshin Bharat Alkali 


Corporation Ltd. 


21/228, Govindappa Naicken Street, 
MADRAS-1. 


58 


மோக்ஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பணம்‌, 
தர்மத்துக்கு விருத்தமாகாத காமம்‌ என்று பிரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


காமம்‌ எனில்‌, எல்லாவிதமான ஆசைகளும்தான்‌ஃ 
ஒருவனுக்கு ஏற்படும்‌ எந்தவித ஆசையும்‌ தர்மம்‌ என்ற: 
வரம்புக்ரு உட்பட்டுள்ளதா என்று ஆராயவேண்டும்‌. 
ஒவ்வொரு காரியமும்‌ தர்மம்‌ என்ற சட்டத்துடன்‌ தொடர்‌ 
புடையது. இப்படியே உன்‌ பொருள்‌ எல்லாம்‌, மோக்ஷத்தை. 
சம்பாடிக்கக்‌ கூடியதாக உனக்கு உதவட்டும்‌, நீ உனக்குத்‌ 
தான்‌ உதவிக்கொல்‌ றாய்‌, பிறனுக்கு அல்ல! இப்பொருளினால்‌: 
மோக்ஷத்தை அடைய என்ன செய்யலாம்‌? இறைவனுக்கு 
அர்ப்பணிப்போம்‌, அடியார்களுக்கு உதவுவோம்‌: ஏனென்றால்‌ 
இவ்வளவு பெரிய உடம்பை என்னதான்‌ போஷாக்காக 
வளர்த்தாலும்‌ எவ்வளவு பருமனாக ஆனாலும்‌, வெயிலுக்கு. 
கூட ஒதுங்கிக்கொள்ள முடியாத நிழலுடையதாகத்தான்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ அதுவே ஆலமரமாக இருப்பின்‌ வேற்தர்க்கு 
இருக்க நிழலாகும்‌, கைப்பொருளும்‌ இவ்வாறே கடைவழி 
யான முக்திக்கு (பொருளாகவே புதைத்தாக இருப்பின்‌). 
உதவாது. ஆகவே புத்திசாலியான நீ இப்புருஷார்த்‌ தங்களை 
கமலா தேவியின்‌ கடாட்சத்தால்‌ சுலபமாகப்‌ பெற: 
முயல்வாயாக. 


வீதைபோன்றது பணம்‌, அதைப்‌ பன்மடங்காகப்‌: 
பெருக்க ஈகை எனும்‌ மண்ணுடன்‌ தொடர்பு கொள்ளச்‌ 
செய்யவேண்டும்‌. அப்போ து இனிய உணவுக்குப்பயனாகும்படி 
பெருமளவுக்கு விருத்தியாகும்‌, விதையை மண்ணில்‌ இடாது 
போயின்‌ உண்ண ஓட்டாது. அப்படியே அத்தமும்‌ புதைத்து 
வைத்தால்‌ கடைவழிக்கு உதவாது. சுருங்கக்‌ கூறின்‌, 
மண்ணில்‌ புதைத்த பொருள்‌ விண்ணுக்கு உதவாது. மண்ணில்‌: 
புதையாத விதை உண்ணற்கு உதவாது. இதையே 
அருணகிரீயும்‌. 


*: கோழிக்‌ கொடியோன்‌ அடி பணியாமல்‌ குவலயத்தே 
வாழக்கருதும்‌ மதியிலிகாள்‌! உங்கள்‌ வல்வினை நோம்‌ 


60 


ஊழிற்‌ பெருவலி உண்ண ஒட்டாதுங்கள்‌ அத்தம்‌ 
எல்லாம்‌ 
ஆழப்‌ புதைத்து வைத்தால்‌ வருமோ நும்‌ அடிப்பிறகே'? 
என்கிறார்‌. 


சிதாகாசம்‌ சிற்றம்பலம்‌ 


எங்கும்‌ நிறைந்தது வானம்‌. எதனிலும்‌ நிறைய 
வேண்டுவது ஞானம்‌. ஞானத்தின்‌ வடிவாக அமைந்தவன்‌ 
இறைவன்‌. ஐம்பூதங்களின்‌ சேர்க்கை இந்த வையம்‌. 
இவ்வையம்‌ பூதங்களின்‌ அழகுத்‌ தருக்கோலங்களே. ஐயன்‌ 
நமை ஆட்கொள்ள அமர்ந்த புனிதத்‌ தலங்கள்‌ பல. ஆகாச 
வடிவமாக ஈசன்‌ அமைந்தது சிற்றம்பலம்‌. ஞானவெளியில்‌ 
இறைவன்‌ ஆடும்‌ நடனமே இற்றம்பலம்‌. வியாக்கிர பாத 
முனிவர்‌ ஈசனைச்‌ குறித்துத்‌ தவம்புரியத்‌ தில்லக்கு வந்தார்‌. 
அங்கு சிவகங்கைப்‌ பொய்கைக்‌ கருடுல்‌ ஈசனைப்‌ பிரதிஷ்டை 
செய்து புலிக்கால்‌ பெற்று, மரங்களிலிருந்து பூக்கொணர்ந்து 
பூசித்து யோகத்‌ இயானத்தில்‌ அமர்ந்தபோது, தாருகா 
வனத்தில்‌ ஐயன்‌ நடம்‌ புரியும்‌ காட்சி தெளிவாயிற்று. 
வியாக்கரபாத முனிவருக்கோ அது முதல்‌ கண்‌ நிறைந்த 
அந்தக்‌ காட்சியை மீண்டும்‌ ஊனக்‌ கண்கொண்டு காண 
வேண்டும்‌ என்ற ஆவல்‌ அளவு கடந்தது. 


தாருகா வனத்து முனிவர்களின்‌ செருக்கடக்‌கி, முனிவர்‌ 
கள்‌ ஏவிய புலி, பாம்பு முயலகன்‌ யாவற்றையும்‌ ஈசன்‌ 
தனது ஆடை அணியாகக்‌ கொண்டு, ஆடும்‌ பீடமாக 
முயலகனைக்‌ கொண்டு ஆடிய இரு நடனத்தின்‌ கண்கவர்‌ 
காட்சியைத்‌ திருமாலிடம்‌ கேட்ட ஆதிசேஷனுக்கு அந்த 
தடனத்தைக்‌ காண வேண்டும்‌ என்ற துடிப்பு மிகுந்து வர 
பாதிப்‌ பாம்பும்‌, பாதி மனிதனாகவும்‌ வடிவு கொண்டு 
தில்லைக்கு வந்து ஈசன்‌ பால்‌ மனத்தை இருத்தி இடைவிடாது 
தவமியற்றிவந்தார்‌. அதிசேஷன்‌, வியாக்கிரபாதர்‌ இருவரது 
கனிந்த தவத்திற்கு உளம்‌ உவந்து திருக்காட்யெளிப்‌ 
பதற்காகத்‌ தில்லைக்கு வந்தார்‌ வெபெருமான்‌. 


62 


காரணம்‌ ஒன்றில்லாமல்‌ காரியம்‌ எதுவும்‌ நடப்பதில்லை. 
காரணத்தோடு இயங்கும்‌ காரியத்திற்குத்‌ தான்‌ அழகு. 
இருக்கிறது. காரணமும்‌ அவனாக, காரியமும்‌ அவனாக 
இருக்கும்‌ பரமேச்வரன்‌ அன்பர்களின்‌ இருவுளம்‌ இசைய 
நிகழ்த்த விருக்கும்‌ நடனத்திற்கும்‌ தில்லையின்‌ இராம தேவ 
தையான காளியைக்‌ காரணமாக்னொர்‌. ஈசனும்‌ காளியும்‌ 
நடனமாடத்‌ துவங்கினர்‌ ; தூக்யெ பாதம்‌ காட்டிக்‌ காளி' 
யைத்‌ தோற்க வைத்து, ஊருக்கு வெளியில்‌ இல்லை வனத்தில்‌ 
அவளை உறையச்‌ செய்து விட்டார்‌ ஈசன்‌. உடுக்கையின்‌ 
ஒலியில்‌ உயிர்‌ தோற்றத்தை உணர்த்தியும்‌ அருட்சுரத்தால்‌ 
உலகை அணைத்துக்‌ காத்துத்‌ தாங்கிய பொற்கனலால்‌ 
தரணியை அழிக்கும்‌ நிலையுணர்த்தியும்‌, தூக்கிய திருவடியை: 
நோக்கி கரத்தால்‌ மோட்ச நிலை காட்டியும்‌ ஐந்தொழில்களை- 
யும்‌ ஒன்றாக்கி ஆனந்த நடனம்‌ புரியும்‌ நடராஜர்‌ ஆவிர்‌ 
பவித்தருப்பது ஆகாச ஸ்வரூபமாக தத்துவங்களின்‌ 
நுட்பமும்‌ சிறப்பும்‌ தன்னகத்துக்‌ கொண்டதே தில்லையம்பதி. . 


பெரிய மாமரம்‌. நல்ல ஜாதி, வேரிலே நீரும்‌ வளமும்‌ 
இடுகன்றார்‌. மரம்‌ தனக்கு என்று ஒன்றும்‌ வைத்துக்‌ 
கொள்ளாது பழுத்து குலுங்கக்‌ கொடுக்கிறது. அப்படியே: 
வேதம்‌ ஓதும்‌ ௮ந்தணர்‌ மூவாயிரவர்‌ அள்ளிச்‌ சொரிகிறார்‌ 
அவியை எரியிலே. ஊரே மணக்கிறது நெய்மணம்‌. கலியின்‌ 
கொடுமையை வராமல்‌ தடுக்கறதாம்‌ அப்புனித மந்திர 
அருட்புகை. எல்லோரும்‌ இன்புறுன்றனர்‌. 


“ கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே 
செற்றார்‌ வாழ்தில்லைச்‌ சிற்றம்பலம்‌.”? 
ப 
என்கிறது தேவாரம்‌. 
இயக்கமே சக்தி. அமைதியே சிவம்‌. ஆயின்‌ இங்கு. 
இயக்கமே சவம்‌, அமைதியுருவே அன்னை; இவகாமி” 
அன்னையின்‌ கோயிலும்‌ இப்படியே ஆளரவமின்றி இருக்கும்‌. 
அன்னை, இருக்கிருளா ? என்று கூட எண்ணாது ஆடும்‌ 
அப்பனையே, தில்லை அரசனையே தரிசினம்‌ செய்து போவர்‌- 
வலரும்‌, சவகந்சையீன்‌ ட௨ ழைப்பாடிய குரு நமசிவாயர்‌. 


63 
“ கண்டமட்டில்‌ கண்டவினை காதம்போம்‌, கையிலள்ளிக்‌ 
கொண்டமட்டில்‌ கொண்டவினை கொள்ளைபோம்‌-- 
வண்தமிழ்சேம்‌. 
வாயார வேபுகழும்‌ வண்ணச்‌ சிவகாமித்‌ 
தாயார்‌ திருமஞ்சனம்‌ ”' 
என்று அன்னைத்‌ திருமஞ்சனம்‌ என்று அடை மொழியிட்டு' 
கூறுகிறார்‌. 
சிவனை ஆடவைத்து, (காளி நடனத்தை நிறுத்தி) அன்ன 
வனின்‌ ஆடலுக்கு கைகொடுத்த அன்னை சிவகாமியை. 
எண்ணி நீ பெற விழையும்‌ இஷ்டங்களையெல்லாம்‌ பூர்த்தி 
செய்துகொள்‌ என்கிறார்‌ கணபதி முனி. 
*“ வ்யாக்ராங்க்ரி வாதாசன பூஜிதஸ்ய நாட்யஸ்தலீ 
நாயிகமா சிவஸ்ய 
நேத்ராத்‌ வபாஜா சிவகாமயா வோ மித்ராணி காமா : 
பலினோ பவந்து !! 


WHICH HAND? 


Are you a left-hander? 

Or do you use your right hand? 
Either way, you will enjoy the 
strong, friendly taste of coffee. 
So refreshing. So satistying. 


Coffea haa ௦9 much to tivo... anywhora... anytime | 


COFFEE BOARD, Bangalote 


64 


யிலாகாசம்‌! காமாட்சி 


ஒடாடிய உடலிலும்‌, உயிர்‌ இறையாகிய சிவத்திலும்‌ 
கலந்துறையும்‌ உயிரே சக்தி. ஐந்தொழில்‌ புரியும்‌ ஈசனுடைய 
பரமாத்ம சக்தியாக--௮றிவிற்கும்‌ தெளிந்த கல்விக்கும்‌ 
கலைமகளாகவும்‌, திருவுக்குத்‌ தருமகளாகவும்‌, எதிர்ப்பை 
அழிக்கும்‌ சக்இக்குக்‌ காளியாகவும்‌, அமைதிக்கும்‌, சாந்த 
நிலைக்கும்‌ மாகேச்வரியாகவும்‌, நிறைந்த இன்பத்திற்கு 
மலோன்மணியாகவும்‌, ஆகாச ஸ்வரூபமாக விளங்குபவள்‌ 
காமாக்ஷி. பரமேச்வரனுக்‌ குகந்த பஞ்சபூதஸ்‌ தலங்களில்‌ 
ஆகாச ரூபமான “சிதாகாசம்‌'_—தம்பரத்தைப்‌ போல்‌ 
ஈச்வரிக்‌ குகந்த பஞ்ச பீடங்களில்‌ ஆகாச பீடமாக 
பிலாகாசத்தில்‌ பிரகாசிக்கும்‌ காஞ்ச காமகோடி 
காமாக்ஷி மிகச்‌ இறெப்புடையவளாகும்‌. எண்ணுபவை 
யெல்லாம்‌ தூய்மை நிறைந்த யாவும்‌ எண்ணற்கரிய பல 
கோடியாகக குவித்தளிக்கும்‌ கருணைக்‌ கடல்‌ காமகோடி 
அன்னை இங்கெழுந்தருளியமையைக்‌ “காமராஜபீடம்‌? 
என்று அழைக்கிறோம்‌. 

பெளத்த மதம்‌ காஞ்சியில்‌ சிறப்புற்றிருந்த போது; 
மணிமேகலா தெய்வத்திற்கு அன்று மணிமேகலை எடுப்‌ 
பித்த கோயிலே இன்று காமகோட்டத்‌ துறை காமாட்ட 
அம்மையின்‌ இருக்கோயிலாக உருப்பெற்றிருப்பதாகச்‌ 
சரித்திர வரலாறு கூறுகிறது. பின்னர்‌ இவ்வாலய தெய்‌ 
வத்தை உக்கிர காளியாகக்‌ கருதி சாக்தர்கள்‌ வழிபட்டு 
தங்கள்‌ தலையைப்‌ பலியாக்கும்‌ வழக்கம்‌ தொடர்ந்தது. 
இப்பழக்கத்தை ஒரு முடிவிற்குக்‌ கொண்டு வரவே ஷண்மத 
“ஸ்தாபனம்‌ செய்தருளிய சங்கர பகவத்‌ பாதர்கள்‌ 
காஞ்ச நகர்‌ வந்தடைந்தார்கள்‌. ஸ்ரீகாமகோடி பீடமாகிய 
-்ரீசக்ரத்தை அம்பிகையின்‌ எதிரில்‌ பிரதிஷ்டை செய்து, 
இவ்வழக்கத்தை மாற்றினார்கள்‌. ஸ்ளந்தர்ய லஹரீ-லலிதா 
.இரிசதி முதலிய கிரந்தங்கள்‌ இயற்றி அருளினார்கள்‌. பகவத்‌ 
யாதர்கள்‌ கைலாய யாத்திரை தொடங்கியது இந்தப்‌ பிலம்‌ 
என்ற குகையில்‌ இருந்து தான்‌. குகையில்‌ நுழைந்து பின்னர்‌ 
அறைந்து விட்டார்‌ என்று கூறுவர்‌. இன்றும்‌ ஆதிசங்கரர்‌ 


65 


சிலாரூபமாக முதல்‌ பிராகாரத்தில்‌ யோகாசனத்தில்‌- 
அமர்ந்து, காமாக்ஷி அம்மையின்‌ அருளமுதை தியான 
நிலையில்‌ பெற்று சமூகத்திற்கு வழங்கி வருகிறார்கள்‌ 
என்பது கண்கூடு, 


இந்தப்‌ பிலாகாசம்‌ அமைந்துள்ள இடம்‌ ஸ்ரீகாமகோடி. 
ஸ்ரீகாமாக்ஷியின்‌ வலதுபுறம்‌ இருக்கும்‌ ஸ்ரீதபஸ்‌ சாமாகதியின்‌ 
எதிரில்‌ உள்ளது. முன்பு பார்வதி தேவி ரிஷிகளின்‌ சாபத்‌ 
தால்‌ பூலோகம்‌ அடைந்து, பின்பு பரமசவ&க்‌ குறித்து 
காசியில்‌ தவம்‌ இருந்து, காத்யாயன முனிவர்‌ ஆணைப்படி 
காஞ்சியில்‌ காமகோடி பீடத்தை அடைந்து தவமியற்றி 
மாமரத்தின்‌ அடியில்‌ மணலில்‌ லிங்கம்‌ அமைத்துப்‌: 
பூஜித்து, ஈச்வரனுடன்‌ இரண்டறக்‌ கலந்தாள்‌. இந்த. 
தபஸ்‌ காமாக்ஷியின்‌ எதிரில்‌ அமைந்தள்ளதுதான்‌ 
பிலமாகிய குகை, இந்தப்‌ பிலாகாசத்தினின்று தான்‌ 
பண்டாசுரன்‌, பந்தகாசுரன்‌ முதலிய அரக்கர்களை 
அழிப்பதற்கு ஈச்வரி முற்பட்டாள்‌. ஸ்ரீகாமகோடி 
காமாக்ஷியின்‌ ஆத்ம சக்தி இந்தப்‌ பிலாகாசத்தில்‌ 
என்றும்‌ சாந்நியத்துடன்‌ விளங்குகிறது. ஸ்ரீகாமகோட்டத்‌ 
தில்‌ எழுந்தருளி யிருக்கும்‌ ஸ்ரீகாமாகஷியின்‌ ஸ்ரீசக்ர ராஜ. 
கிரஹ்த்திற்கு அன்னத்தை வாகனமாகக்‌ கொண்ட பிராம்மி, 
கருடனை உடைய நாராயணி, எருதினை உடைய மகேச்வரி, 
மகிஷனை உடைய காளி, யானையை உடைய இந்திராணி, 
மயிலையுடைய கெளமாரி, சிங்கத்தையுடைய வாராகி: 
ஆகியோர்‌ காவலாக இருக்கின்றனர்‌. 


ஸ்ரீகாமாக்ஷயின்‌ இடது புறத்தில்‌ வடக்கு நோக்க 
அமர்ந்திருப்பவள்‌ தான்‌ அஞ்சன காமாக்ஷி? என்னும்‌ அரூப 
லக்ஷ்மி, ஒரு சமயம்‌ தன்‌ கணவரான மகாவிஷ்ணுவை சுனது 
அதி ஸெளந்தர்யத்தின்‌ நினைவால்‌ மகாலட்சுமி பரிகாசம்‌. 
செய்ய, கோபமுற்ற திருமாலும்‌ மகாலகமியின்‌ ஸெளந்‌ 
தர்யம்‌ அரூபமாகப்‌ போய்விடும்படி சாபமிட, அந்த சாப 
விமோசனத்திற்காகவே காம கோட்டத்தை அடைந்து 
மகாலட்சுமி பராசக்தியை வேண்டித்‌ தவமிருந்தாள்‌. 
காமாக்ஷி அன்னையும்‌ பிலத்துவாரத்தில்‌ இருந்து வெளி: 


66 


வந்து மகாலட்சுமிக்குக்‌ காட்டு தற்தருளினள்‌. இன்றும்‌ 
காமாக்ஷி அம்மன்‌ அர்ச்சனைப்‌ பிரசாதம்‌ அரூப லஷ்மியின்‌ 
மேல்‌ போடப்பட்டு, அற்தப்‌ பிரசாததிதைப்‌ பெறுவதே 
மரபாக இருக்கறது. டந்த நிர்மால்யப்‌ பிரசாதத்தின்‌ 
விசேஷத்தால்‌ மகாலஷ்மிக்கு சுயரூபம்‌ சித்திப்பதும்‌, 
அம்பிகையைத்‌ தரிசித்து வரும்‌ பக்தர்களுக்கு தரிசன பலன்‌ 
ஏற்படும்‌ என்பதும்‌ ஈச்வரியின்‌ ஆணை. தன்னால்‌ சபிக்கப்பட்ட 
மகாலக்ஷ்மி சாபம்‌ தீர்ந்து சுயரூபம்‌ அடைந்தாளா என்‌ 
பதைக்‌ கண்டறியக்‌ கள்ள வேடம்‌ பூண்டு வந்த மகாவிஷ்ணு 
ஈச்வரியின்‌ அருள்‌ பெற்று கள்வர்‌ பெருமாளாக காயத்ரி 
மண்டபத்திலேயே அமர்ந்துள்ளார்‌. 


அன்னையின்‌ அன்பில்‌ மனம்‌ உருகிய மகாலட்சுமி, மால்‌ 
இடந்த பாற்கடலில்‌ உள்ள சங்குகளை௪ சேர்த்து வளையாக்கி 
அம்மைக்கு அணிவித்து மடழ்கறாள்‌ என, கவிஞர்‌ காஞ்டி 
ரா. குப்புசாமி அவர்கள்‌, காமட்டெயம்மை பிள்ளைத்‌ தமிழில்‌ 


“அரி கிடந்துஞ்‌ துயிலு சயன 
மாமரவ முள்ள ஆழி 

தந்த ஒளி வீசுபல சங்குகளை யுங்கொண்டு 
தான்‌ கடைந்‌ துற்ற வளையை 

எங்கு முளையாகியெம துள்ள. ஃஃ 


என்று பாடியுள்ளார்‌. 


புலவர்‌ ஒருவர்‌ வந்தார்‌. அரசன்‌ முன்‌, அவர்‌ எடுத்த 
எடுப்பிலே பாடும்‌ பொருளைக்‌ கூறியவுடன்‌ பாடுவார்‌ 
அரசன்‌ அவரை பின்னத்தையே வைத்துப்‌ பாடுக என்றான்‌. 
(ஒன்று, முக்கால்‌, அரை அரைக்கால்‌ இப்படி) உடனே 
காஞ்சிதான்‌ அவருக்கு ஞாபகம்‌ வந்ததாம்‌. மூன்று கால்‌ 
களாக கோல்‌ ஊன்றி நடப்பதற்குள்‌ முன்னேநரைத்‌ தலையாக 
விழுவதற்குன்‌ காலனை கால்‌ கண்டு பயப்படுவதன்‌ முன்‌ விக்கி 
இருமி, அவதிப்படு முன்னே, ஒரு மாமரத்தின்‌ 8ழ்‌ உறை 
ஏகாம்பரேச்வரனை உள்ளத்தே கொள்‌ என்னும்‌ பொருள்‌ 
படும்‌ படியும்‌, அதேசமயம்‌ பின்னங்கள்‌ வருவதாகவும்‌ 
அமைத்த பாட்டை, 


67 


முக்காலுக்‌ கேகாமுன்‌, முன்னறையில்‌ வீழாமுன்‌ 
அக்காலரைக்‌ கால்‌ கண்டஞ்‌ சாமுன்‌-- விக்கி 
இருமாமுன்‌ மாகாணிக்‌ கேகாமுன்‌ கச்சி 

ஒரு மாவின்‌ கீழறை என்று ஒது 


என்று பாடினாராம்‌. அறம்‌ வளர்த்த நாயகி கொலுவீறிறி 
ருக்கும்‌ பீடம்‌ காஞ்சி, நகரில்‌ உள்ள மற்றகோயில்‌ 
மூர்த்திகள்‌ வீதிவலம்‌ புறப்பட்டால்‌ அன்னையின்‌ கோயிலைக்‌ 
சுற்றித்‌ தான்‌ வரவேண்டும்‌, 


ஆசைகள்‌ அற்ற இடத்துக்கு வந்தால்‌ காமகோடி 
அன்னையை உள்ளத்தில்‌ கண்டு களிக்கலாம்‌ என்று 
உணர்த்தும்‌ படியாகவும்‌ அதேசமயம்‌ உன்‌ அபிலாஷைகள்‌ 


புத்தம்‌ புதிய 
பழரச்‌ பானங்கள்‌ 

மாங்கோவின்‌ ஃ கிரேப்வின்‌ 

பைனோவின்‌ * ஆரஞ்சுவின்‌ 


68 


நிறைவுபெற அன்னை யை நாடு என்று பொருள்பட. 
“காமகோடி அன்னையின்‌ திருப்பெயர்‌ விளங்குகிறது. 


பஞ்சலிங்க க்ஷேத்‌இரங்களில்‌ ப்ருத்விஸ்தலமான இப்பதி 
யின்‌ நாயகியாக பொற்சதங்கைகளும்‌, சப்திக்கும்‌ ஓட்டி 
யாணமும்‌ கொண்ட காமாட்சி தேவி பிரகாசிக்‌ 
இருள்‌. அன்னையின்‌ இரு நாமத்தில்‌ உள்ள எழுத்துக்கள்‌ 
ஆனந்தக்‌ கடலாகத்‌ திகழ்கிறது, “இதைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
உருப்படுத்துவதில்‌ ஏற்படும்‌ மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை” 
என்கிறார்‌, அன்னையைப்‌ பல்வேறு வடிவிஃ கண்டு பேரின்பம்‌. 
எய்‌ நிய காவ்ய கண்ட கணபதி, 


“காஞ்சீ ரமண்யா: குருதாம்‌ க்ருஹஸதே க்வாணைர்முதம்‌ 
காமபி கிங்கிணீனாம்‌: 
காஞ்சீ புவ: புண்யபுரீ யதீந்த்ர த்வா மம்பிகாமநாம 
ரவைர்‌ தீனோது.”?' 


கவியில்‌ சிறந்தவன்‌ எங்கள்‌ காளிதாசன்‌ 1 இல்லை 
தண்டிதான்‌ தலையாவான்‌ என்று ஊரீமக்கள்‌ கட்சி சட்டி 
மோதினர்‌. எங்கும்‌ இதே பேச்சு, வஞ்சகம்‌ இல்லா கவிஞர்‌ 
கள்‌ செவிமடுத்தனர்‌. அதிர்ந்தது அவர்கள்‌ மனம்‌ : “எம்மை. 
விட தண்டியே சிறந்தவர்‌? என்றான்‌ காளிதாஸள்‌. “அல்ல 
காளிதாஸனே ஏற்ற மிக்கவர்‌? என்றார்‌ தண்டி. கேட்பார்‌ 
இல்லை. கடைசியில்‌ போட்டி ஒன்றும்‌ முடிவாகியது, வேறு: 
வழியின்றி இருவரும்‌ அதில்‌ கலந்தனர்‌. நாட்கள்‌ நகர்ந்தன. 
முடிவு தர்மானமாகவில்லை, கடைசியில்‌ காளியையே நீதி 
வழங்க நியமித்தனர்‌. வெள்ளியன்று தீர்ப்பு என்றது 
அசிரிரி. அரசர்‌ உள்பட பெருங்கூட்டம்‌ கூடியிருந்தது. 
இறைவியின்‌ தீர்ப்பாயிற்றே! ஏற்றமான கவி யார்‌ என்ற. 
தர்ப்பைக்‌ கேட்க திரளான மக்கள்‌ திரண்டனர்‌. 

குறித்த நேரத்தில்‌ கூறியவாறு அன்னை 4 கவிர்தண்டி ?? 
என்றதுமே பொறுமிய காளிதாஸன்‌ கூறுபவர்‌ யார்‌ எனவும்‌ 
ஆராயாது, வசைமாரி பொழிய, வாய்‌ இறககுமுன்‌, ௨ மூகோ 
பவ? என்றனள்‌. கவிமழை சிந்திய காளிதாஸன்‌ ஊமை 
யாயினான்‌, 


69 


கவியில்‌ இறந்தவன்‌ தண்டி. நீ சாதாரண கவியல்ல. 
நானே நி. இதையறியாது என்னை இகழ நினைத்தாய்‌. 
அடுத்துவரும்‌ பிறப்பில்‌ என்னைப்‌ போற்ற வாக்கையும்‌ 
பெரும்‌ புகழையும்‌ அடைவாய்‌ எனக்‌ கூறினள்‌ காளி. 


தொடர்ந்த பவம்‌ தலைதூக்க இப்படி எத்தனையோ 
அவதியான செய்திகள்‌. பதியிற்‌ சிறந்தது காஞ்சி. காளி 
தாஸன்‌ £ நகரேஷு காஞ்‌£ என்றான்‌. கூறினவன்‌ மறப்பானா? 
பிறவியில்‌ மூகனாக வந்தான்‌. முன்‌ விட்டக்குறையில்‌ 
தொடங்கியது தவம்‌. காமாட்சி தேவியை உள்முகமாக 
ஏற்றி தவசிகள்‌ பலர்‌ வீற்றுள்ளனர்‌. சாதனைபுரியும்‌ வித்தக 
சோ தனைத்திக்கு தன்னை பலியிடாது மூகனும்‌ மெய்‌ மறந்து 
அன்னையின்‌ பாதமலரில்‌ சந்தை பொதிந்துள்ளனன்‌. தேவி 
விளையாட்டாக கன்னியுறாக்‌ கொண்டு தாம்பூலம்‌ தரித்து 
மூகன்‌ முன்‌ பிரசன்னமாயினள்‌, வாயைத்‌ திற, தாம்பூலம்‌ 
துப்புகி3றன்‌ என்றாள்‌. முன்னைப்‌ புண்ணியம்‌ உந்த வாயைத்‌ 
இறந்தான்‌. அன்னை கருணையோடு உமிழ்ந்தனன்‌ எச்சிலை. 
அவ்வளவில்‌ அன்னையின்‌ அருட்சச்தியை மீண்டு பெறிறான்‌ 
மூகன்‌ 1 கவிமழை பொழியத்‌ தொடங்கினான்‌. பாதம்‌, புன்‌ 
சிரிப்பு இப்படி ஒவ்வொன்றையும்‌ நூறு நூறு ஸ்லோகங்‌ 
களாக ஊமைக்கவி ஐந்நூறு ஸ்லோகங்களைப்‌ பாடினான்‌. 
அது இன்றும்‌ ₹ மூக பஞ்சசதி £ என்று போற்றப்படுகிறது. 


அன்னையின்‌ தாம்பூல கபலத்தின்‌ பெருமையை 
சங்கரராம்‌ கூறுகிறார்‌. குமரப்‌ பெருமான்‌, சூரஸம்ஹாரம்‌ 
முடித்து இரும்புகையில்‌ அன்னையின்‌ மாளிகைக்கு சென்ற 
சமயம்‌ அன்னை உணவு முடித்து தா ம்பூலம்‌ தரித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌ வெற்றியுடன்‌ வரும்‌ தன்‌ செல்வக்‌ 
குழந்தைக்கு கடித்துமென்ற தாம்பூல எச்சிலைத்‌ தந்தாளாம்‌. 
அதனால்தான்‌ தந்தைக்கு உபதேசிக்கும்‌ திறனடைந்து 
உ ஞான பண்டிதன்‌ ? எனப்‌ புகழ்‌ பெற்றான்‌ விசாகன்‌. 

“ ரணே ஜித்வா தைத்யாந்‌ ; அபஹ்ருதசிரஸ்த்ரை ச 
கவசிபி 2 
நிவ்ருத்தை : சண்டாம்ச த்ரிபுர ஹர நிர்மால்ய விமுகை £ 
௪, ௮ 


70 


விசாகேந்த்ரோபேந்த்ரை : சசிவிசத கர்பூர சகலா 
விலீயந்தே மாதஸ்தவ வதன தாம்பூல கபலா :”” 
(* ஸெளந்தர்ய லஹரி 23) 


அருணா சலத்து அபீத குசாம்பிகை. 


“ ஞானத்‌ தபோதனரை வாவென்று  அழைக்குமலை ? 
அண்ணாமலை !” என்று புகழ்பரப்பி முகில்‌ உலாவும்‌ வான 
ளாவிய கோபுரத்துடன்‌ நிமிர்ந்து கம்பீரமாக நிற்பது 
அண்ணாமலைத்‌ தலம்‌. 


விளையாட்டாக இறைவனது கண்களை கையினால்‌ மூட, 
ஒரிய சந்திரர்களையே கண்களாகக்‌ கொண்ட இறைவனின்‌ 
அருளொளியின்றி உலகம்‌ யாவும்‌ இருண்டது. அதனால்‌ 
உலகிற்கு விளைந்த துன்பம்‌ நீங்க, தாயான தற்பரை 
தரணியில்‌ வந்து காஞ்சியில்‌ இறைவனுக்கு மணலால்‌ 
இருவுருவு அமைத்து வழிபட்டு இறைவன்‌ ஊக்குவித்தபடி 
அண்ணாமலைக்கு வந்து இடப்பாகத்தை பெற்று “அர்த்தநாரி? 
யென்ற பெயரை இறைவனுக்கு அளித்தாள்‌. அருள்‌ 
பெருகும்‌ அம்மனின்‌ சந்நிதிக்கு வந்து அபீத 
குசாம்பாளை தரிசிக்கும்‌ பக்தனுடைய எல்லா எண்ணங்களும்‌ 
நிறைவுபெறும்‌ என்கிறார்‌ காவ்ய கண்டம்‌. ஞான குருவைத்‌ 
தேடி அலைந்த கவி காவ்ய கண்ட கணபதி முனிக்கு தவ 
ச்ரேஷ்டரான ரமண பகவான்‌ குருவாக இத்தலத்தில்‌ 
கிடைத்தார்‌ என்றால்‌ ௮பீதகுசாம்பிகை அபீஷ்டங்களை 
நிறைவு செய்பவள்‌ என்பதற்கு வேறு சான்றே 
தேவையில்லை. அழிய செப்பு வடிவத்தில்‌ அர்த்தநாரியாக 
இறைவனும்‌ இறைவியும்‌ அமைந்ததை இத்தலத்தில்தான்‌ 
காணலாம்‌. 


“ஆலோகதே அபீதகுசாமயி த்வா மாலோல சித்தா 


மருணாசலே ய: 
மிர்வேதவான்‌ பர்வஸுதாம்‌௬வக்த்ரே ஸர்வே வசேதஸ்ய 
பவந்தி காமா?” 


71 


குகை நமசிவாயர்‌, குரு நமசிவாயர்‌, சேஷாதீரி, ரமணர்‌ 
முதலிய மகனீயர்கள்‌ எல்லாம்‌ இத்தலத்தை அடைந்து 

ச்ம்‌ பெற்றனர்‌. 

தேஜேோலிங்க ரூபியான ௮ண்ணாமலையான்‌ 
பருமையையே கொண்டு சிவக்ஷேத்திரமாக விளங்கும்‌ 
இது ஒரு சக்திபீடம்‌. ஆகும்‌ என்பதை நினைத்தாலே 
தலத்தின்‌ பெருமையும்‌ சிறப்பும்‌ மனத்தை குளிர்விக்‌ 
கிறது. அருணாசலத்தையே வாசஸ்தலமாக்கிக்‌ கொண்ட 
சேஷாத்ரி ஸ்வாமிகள்‌ ஒரு தலை சிறந்த தேவிதாசர்‌, 
கரு நமசிவாயர்‌ என்ற தவமுனிவரோ அம்மையின்‌ கரங்‌ 
கனாலேயே அமுதளிக்கப்பட்டவர்‌. 

இசிசக்தி பீடநாயகியின்‌ அருளால்‌ சென்ற 
இடமெல்லாம்‌ அம்மையை நினைந்து பாடுவார்‌. 


தந்தி : முருகா. : கி்‌ போன்‌ : 4849 
நீடித்த உழைப்புக்கு 
நிலையான அழகுக்கு 
கண்கவர்‌ வண்ணங்களுக்கு 
அற்புதமான தினுசுகள்‌ கொண்ட 
அருமையான துணிகளுக்கு : 


உமா டெக்ஸ்டைல்ஸ்‌ 


(கைத்தறித்‌ துணி உற்பத்தியாளர்கள்‌ 
மற்றும்‌ விற்பனையாளர்கள்‌) 
உறையூர்‌ திருச்சிராப்பள்னி-38. 


72 


*உ மின்னும்படி வந்த மேககளத்து ஈசருடன்‌ 
மன்னும்‌ திருமுகத்து வாளியே--பொன்னின்‌ 
மலையாளே ! தாயே ! வன்மனத்தே நின்ற 
மலையாளே ! சோறு கொண்டுவா என்பார்‌. 


அமுதளிப்பாள்‌ அகிலாண்ட நாயடி, 


ஆதிசங்கரர்‌ தனது ஜெளந்தர்ய லஹரியில்‌ 
££ தவாபாங்கே லோகே பதிதம்‌ ” என்று “எதேசீசையாக. 
உனது தீருஷ்டியில்‌ விழுந்த மனிதன்‌” என்று ஒரு இடத்தில்‌ 
கூறுகிறார்‌. அப்படியே அபீத குசாம்பாளின்‌ தரிசன 
மாத்திரதீதில்‌ நற்பயனை அடை றான்‌ பக்தன்‌. 


திருவொற்றியூர்‌. 

“தாயே! குழந்தைபோல்‌ உன்னை நேசிக்கின்றேன்‌. என்னை 
உருவாக்க, சீர்குல்யாது வாழ்க்கையைச்‌ செப்பனிட்டு 
என்னைச்‌ தீநெறியினின்று புனிதனாக்கிய உன்‌ பேரருளுக்கு 
நன்றியை செலுத்துகிறேன்‌. வேறென்ன கைம்மாறு உனக்கு. 
யான்‌ செய்ய முடியம்‌ ! இதுகாரும்‌ என்னைக்‌ காப்பாற்றி 
உள்ளும்‌ புறமும்‌ தூய்மைப்படுத்தயதுபோல என்றும்‌ உன்‌ 
அருட்பார்வை என்மீது விழுந்த வண்ணமே இருக்க அருள்‌ 
செய்‌. உனது விருப்பமே எனது விருப்பமாக அமையப்படும்‌. 
வாழ்க்கையில்‌ இன்ப துன்பங்களை நீ எவ்வாறு விதிக்‌ 
கின்ராுயோ அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும்‌ மனச்சாந்தியை 
எனக்கு அளிப்பாயாக. உடற்‌ கூட்டில்‌ வதியும்‌ உயிர்பறவை 
உள்ளபோதே உன்பேரருளுக்கு பாத்திரமாகி உன்னோடு 
ஒன்றி பேரானந்த நிலையிலிருக்க அருள்‌ புரியம்மா : 


தூய்மையும்‌ வாய்மையும்‌ கொண்டு, விரதங்‌ காத்து 
வரினும்‌ தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ அடிக்கடி நான்‌ பலவித 
மான தவறுகளைச்‌ செய்து விடுகிறேன்‌. என்னுடைய குறை 
களைக்‌ கவனியாது குணத்தை மட்டும்‌ கொள்ளும்‌ ராஜ: 
அன்னமே பெருங்கருணைப்‌ பிழம்பே | என்தவறுகளை: 
மன்னித்து அருள்வாய்‌, மீண்டும்‌ தவறிழைக்காமல்‌. 


73 


நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்து 
நல்லொழுக்க வழியில்‌ நிற்க மன உறுதியை எனக்குக்‌ 
கொடு. 


மேற்‌ சொன்னவாறு ஒருபக்தர்‌ மண்டியிட்டு உரக்கப்‌ 
பிரார்திதித்துக்‌ கொண்டிருந்தார்‌. ராஜ அன்னமே ! ஆகா 
எவ்வளவு உயர்ந்த உவமை ! அன்னத்தின்‌ சிறப்பு பாலையும்‌ 
நிரையும்‌ கலந்து வைத்தாலும்‌ நீரை நீக்கி பாலக்‌ 
கொள்ளும்‌ தனித்தன்மை வேறு எதற்கும்‌ இல்லையே ! அது 
போல்‌ குற்றமும்‌ குணமும்‌ கலந்த நமது வாழ்வில்‌ அன்னை 
குற்றத்தைப்‌ பார்த்தாளானால்‌ ஒருபிடி சோறு கூட 
கிடைக்காது. குணத்தின்‌ விசேஷம்‌ கொள்ளுவதால்‌ தான்‌ 
நாம்‌ உய்ய உயர்கதியளிக்கிறாள்‌. சங்கரரும்‌ தனது 
வாக்கினால்‌, 


“ ஸமுன்மீலத்‌£ஸம்வித்‌கமல மகரந்தைக ரஸிகம்‌ 
_ பஜே ஹம்ஸத்வந்த்வம்‌]கிமபி மஹதாம்‌ மானஸ சரம்‌ 
யதா லாபாத்‌ அஷ்டாதச குணித வித்யா பரிணதி 8 
யதா தத்தே தோஷாத்‌ குணமகிலம்‌ அப்ய 2 பய இவ! 
என்று தேவியின்‌ குண விசேஷத்தையும்‌ குற்றம்‌ நீக்கி 
குணம்‌ கொள்ளும்‌ தன்மையையும்‌ கூறுகிறார்‌. 
ஐயடிகள்‌ காடவர்‌ கோன்‌ நாயனார்‌ *மூவுலக ஆளும்‌ 
பேறு வரினும்‌ ஓற்றியூரைப்‌ பற்றி, பசி வந்தபோது பிச்சை 
ஏற்று இருத்தலையே விரும்புவேன்‌” என்றோர்‌. 
“ தஞ்சாக மூவுலகும்‌ ஆண்டு தலையளித்திட்டு 
எஞ்சாமை பெற்றினும்‌ யான்‌ வேண்டேன்‌ ஈஞ்சம்‌ 
கரந்துண்ட கண்டர்‌ தம்‌ ஒற்றியூர்‌ பற்றி 
இரந்துண்டிருக்கப்‌ பெறின்‌ ?' 


என்பது வெண்பா. 

“அதிபுரி க்ஷேத்திரம்‌ என்னும்‌ இத்தலத்தில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள வடிவுடை அம்மன்‌-திரிபுர சுந்தமியை-வணங்க 
அகமும்‌ புறமும்‌ தூய்மைபெற்று, கெட்டகுணங்கள்‌ விலகும்‌. 


74 


முக்தி நிச்சயம்‌”? என்கிறோர்‌ காவ்யகண்டம்‌, அம்மஹான்‌ 
இங்கு தாமும்‌ தவமியற்றியிருந்தார்‌. அப்போது அவருக்கு. 
தியானத்தின்‌ போது கபாலம்‌ வெடித்தது. அது ஸ்ரீ 
ராமணாரால்‌ தடுக்கப்பட்டு உலகிற்கு அவராற்ற வேண்டிய 
தொண்டின்‌ நிமித்தம்‌ மீண்டும்‌ பழய நிலை போலானது 
என்று கூறுவர்‌, 


“த்ருஷ்ட்வா வதூமாதி புரீச்வரஸ்ய யோ லோசனா 
ரோசக மாதுனோதி 
தஸயாந்தரங்கம்‌ த்ருதஸர்வஸங்கம்‌ பூயோபவா 
ரோசகமாவ்ருணோதி ?* 


வடிவுடை அம்மான்‌ சந்நிதியைத்‌ தவிர வட்டம்‌ 
பாறை அம்மன்‌ என்னும்‌ சாளியின்‌ சந்நதியும்‌ உண்டு. 


M.G.S.T.R. C. No: 27143 6.5.7. No. TRI. 1181 
போன்‌ : 4854 போஸ்ட்பாக்ஸ்‌ நெ: 231 


வண்ண வண்ணச்‌ சேலைகளுக்கு 


சந்தர்‌ விலாஸ்‌ 


கைத்தறி ஜவுளி வியாபாரம்‌ 
உறையூர்‌ P. 0. 
தருச்‌ரோப்பன்ணி-3 


75 


பட்டினத்தடிகள்‌ பேறுபெற்ற க்ஷேத்திரம்‌ தருவொழ்றியூர்‌. 
கண்‌ மூன்றுடைய கண்டங்கரிய கரும்பு இனித்தது அவருக்கு. 
௪ந்திரருக்கும்‌ சங்கிலிக்கும்‌ இனிது மணம்‌ முடித்த இறை 
வனுக்கு எழுத்தறியும்‌ பெருமாள்‌ என்றும்‌ ஒரு திருநாமம்‌: 
உண்டு. மாந்தாதா என்ற மன்னன்‌ திருக்கோயில்களின்‌ 
கட்டளையைக்‌ குறைத்து எழுதினான்‌.௮ந்த ஏட்டில்‌ இறைவன்‌ 
“ஒற்றியூர்‌ நீங்கலாக என்று? எழுதினன்‌.அதனால்‌ எழுத்தறியும்‌ 
பெருமாள்‌ என்னும்‌ நாமமும்‌ கொண்டனன்‌. மேலும்‌ கலிய 
நாயனார்‌ இறைவனுக்கு தட்டுவராது விளக்கு எரித்தார்‌. 
இறைவன்‌ சோதனையால்‌ வறுமை ஏற்பட, கடைசியில்‌ தன்‌ 
இரத்தத்தையே விட்டு விளக்கு எரிக்க முயன்றார்‌. இறைவன்‌ 
அருள்‌ பாலித்து அவருக்கு முக்தியளித்தான்‌. ஆகவே 
ஆதிபுரி புராதனகேஷேத்ரங்களில்‌ ஒன்று. 


“ முன்னைப்பழம்‌ பொருட்கு முன்னைப்பழம்‌ பொருளே 
பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்துமப்‌ பெற்றியனே ” 


என்று மணிவாசகப்‌ பெருந்தகை கூறியதுபோல்‌ இன்றும்‌ 
பழமையுடனும்‌ புதுமையுடனும்‌ மிளிர்கிறது. 


காளஹஸ்தி 

எடுத்த பிறவி ஈடேற இவ்வுடலைக்‌ காப்பாற்றி அதனு 
டைய உதவியால்‌ பிறவிக்கடலைத்‌ தாண்ட வேண்டும்‌. இது 
அருமையான பாண்டம்‌, எடுப்பார்‌ கைப்பிள்ளபோல்‌ 
பழக்குவான்‌ விதமே பழக உதவியாகவும்‌: எதிரியகாவும்‌ 
இருக்கும்‌ மாயாவினோத மான உடற்கூடு. அதனால்‌, 

ஊத்தைச்‌ சடல மென்றெண்ணாதே--இதை 

உப்பிட்ட பாண்டமென்‌ றெண்ணாதே-- 

பார்த்த பேருக்கோ ஊத்தையில்லை--இதைப்‌ 

பார்த்துக்கொள்‌ உன்றன்‌ உடலுக்குள்ளே 
என்று கூறினர்‌ அனுபவிகளான ஆன்றோர்‌. 

இவ்வுடலை ஆட்டிப்‌ படைக்க நாம்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. இல்லையேல்‌ காம,க்ரோத, முதலியன முக்குண 


76 


வசப்பட்டு இவ்வுடல்‌ நம்மை ஆட்டும்‌, இவைகள்‌ எழுப்பும்‌ 
நசைகளைத்‌ துறக்க வேண்டும்‌. 


* துறப்பெனும்‌ தெப்பமும்‌ துணை செய்யாவிடில்‌ 
பிறப்பெனும்‌ பெருங்கடல்‌ பிழைக்கலாகுமோ 2? 


துறந்து உள்ளொளியை உள்ளத்தே காண்பவர்கள்‌ 
உத்தமர்கள்‌. ஆவிக்கு மோசம்‌ வருமே என ஏங்கிய 
மெய்‌ அன்பர்கள்‌. அன்பினால்‌ துரயதங்கமானவர்கள்‌. 
இடையறாது இறைவனை என்றும்‌ பண்பினால்‌ என்பும்‌ ௨௬௪ 
இறைஞ்சும்‌ அடியவர்கள்‌. 


* இனம்‌ இனத்தைச்‌ சாரும்‌ ! என்பதுபோல்‌ அன்பெனும்‌ 
மந்திரத்தால்‌ அன்புருவான ஆண்டவனையே பெற்றவர்கள்‌. 
அன்புக்கு லக்ஷணம்‌ கூறவேண்டுமானால்‌ ₹கண்ணப்பனைதி 
தவிர கூறவும்‌ இயலுமோ ?? “கண்ணப்பன்‌ ஒப்பதோர்‌ அன்‌ 
பின்மை கண்டபின்‌” என்று நால்வரில்‌ ஒருவரே வியக்கிறாரே! 
கண்ணப்பநாயனார்‌ என்றால்‌ காளத்தி மனதில்‌ வரும்‌. 


சீகாளத்தி- காற்றுதலம்‌ _ பஞ்சபூத க்ஷேத்திரத்தில்‌ 
வாயுத்தலம்‌ : இது தென்‌ கைலாயம்‌. இருப்பது பொய்‌ 
போவது மெய்‌ - உள்ளேயும்‌ வெளியேயும்‌ ஓடி ஆடும்‌ இம்‌ 
மூச்சுக்காற்று இல்லையேல்‌ உடல்‌ பிணம்‌. நாம்‌, நமது எனும்‌ 
இவ்வுடலை இக்காற்று இல்லையெனில்‌, நரி எனது என்றும்‌, 
கழுகு எனது என்றும்‌ நெருப்பு எனதே எனவும்‌ பேய்கள்‌ 
தம3த எனவும்‌ கூறும்‌ என்றோர்‌ பட்டினத்தார்‌. முக்கியமான 
காற்றுக்கு முக்கியத்வம்‌ தரும்‌ தலமூர்த்தமாக முதல்வனார்‌ 
“காளத்தி அப்பர்‌? எழு ந்தருளியிருக்கறாோர்‌. “காற்றுள்ள 
போதே தூற்றிக்கொள்‌”. இவ்வுடலில்‌ காற்று உள்ளபோதே 
உன்‌ உடலின்‌ அழியும்‌ தன்மையை நீ துூரற்றி (வெறுத்து) 
(ஞானமாம்‌ ஆன்ம ஒளியை) கொள்‌ என்று கூறினரி அறிஞர்‌. 
அதனால்‌ இறைவியும்‌ ௭ ஞானப்ரஸுனாம்பிகை ?? என இரு 
நாமம்‌ பூண்டாள்‌ இங்கு. 


கைலையில்‌ வாயுபகவனுக்கும்‌, ஆதிசேடனுக்கும்‌ பலப்‌ 
பரீட்சை நடந்ததாம்‌. 


78 


சைலையின்‌ மூன்று சிகரங்களை பெயர்த்து எறிந்தான்‌: 
வாயுபகவன்‌. ஒன்று விழுந்தது சகாளத்தியில்‌. அடுத்தது 
இருச்சியில்‌- மூன்றாவது இிரிகேோணமலை-இலங்கசையில்‌ 
விழுந்தது. ஆக இம்மூன்றும்‌ கயிலைக்கு சமமாக தக்ஷிண 
கைலாயமாக போற்றப்படுகின்றது. 


முன்னர்‌ வீழ்ற்திரு சிகரி காளத்தியாமொழிவர்‌ 

பின்னர்‌ வீழ்ந்தது திரிசிராமலையெனும்‌ பிறங்கல்‌ 

அன்ன தின்‌ பிற தமைந்தது கோண மா௮சலம்‌ 

இன்ன மூன்றையும்‌ தக்ஷிண கயிலை யென்‌ றிசைப்பார்‌ 
(செவ்வந்திப்‌ புராணம்‌]: 


றும்‌ பாம்பும்‌, காற்றும்‌ பூசித்த தலம்‌. நம்‌ உடலிலேயே 
நாதன்‌ உளன்‌. றும்‌ அரவமே பஞ்சஇந்திரியங்கள்‌ (ஐந்து 
தலைநாகம்‌) மூச்சுக்காற்றுதான்‌ யாரும்‌ அறிந்தது. இவ்‌ 
வைந்து தலைநாகமாம்‌ இந்திரியக்‌ கூட்டமும்‌, முசிசும்‌ நமது 
கட்டுக்கு அடங்கி இறைவனை பூசிக்க வேண்டும்‌ என்பதே. 
குறிக்கோள்‌. இத்தலத்து கண்ணப்பன்‌ என்ற வேடுவர்‌ 
(இண்ணனர்‌) அன்பின்‌ மிகுதியால்‌ வாயே கலசமாகக்‌ 
கொண்டு, இறைவனை அபிடே கத்தார்‌. ஆறே நாட்களில்‌: 
இறைவனுக்கு தன்‌ கண்ணையே பிடுங்கி அர்ப்பணித்தார்‌. 
மீண்டும்‌ அடுத்த கண்ணில்‌ இரத்தம்‌ வரவே காலினால்‌ அடை 
யாளம்‌ வைத்துக்‌ கொண்டு தனது அடுத்த கண்ணையும்‌ 
பிடுங்கப்‌ போகும்‌ இண்ணிய அன்பு கொண்டவரை இறை: 
வன்‌, £ நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப? என்று 
தடுத்து ஆட்கொண்டார்‌. 

இறைவனின்‌ பாடலில்‌ பொருட்‌ குற்றம்‌ கண்ட 
நக்ரேர்‌ குமரனின்‌ அருளால்‌ த௲ஷண கைலாசமான இப்‌ 
யதியைக்‌ கண்டதும்‌ தன்‌ குஷ்ட நோய்‌ நீங்கப்‌ பெற்று 
இன்புற்றார்‌. 

: உன்னியிருந்து நினைமின்கள்‌ உந்தமக்கோர்‌ ஊனம்‌ 
இல்லை * என்ற வாக்குபோல்‌ உள்ளேயே அழ்ந்த 
அன்னையின்‌ அருன்கடலில்‌ குளிக்கும்படி கூடும்‌ நாள்தாஸ்‌- 


பரு 


தம்‌ பிறவி பெற்ற நாள்‌. நிழல்‌ மனிதனைத்‌ தொடரும்‌... 
நிழல்‌ ஓழிய வேண்டுமானால்‌ நிழல்‌ இல்லா இடத்தில்‌ நிற்க. 
வேண்டும்‌. அப்படியே பிறவி நீக்கவேண்டுமானால்‌ அதை 
அளிக்க வல்ல கைலாய நாதனின்‌ துணைவியைத்தொழு. 
அவ்வன்னையின்‌ பெயரே உனக்கு அஞ்ஞானம்‌ என்னும்‌ 
இருளைப்‌ போக்கி ஞானம்‌ என்னும்‌ ஒளியை வழங்கும்‌ என்று 
தெரிவிக்கவில்லையா 2 


 ஸ்ரீகாள ஹஸ்தி ஸ்தல தர்சனஸ்ய கைலாஸ வீக்ஷாம்‌ 
புனருக்தி மாஹு 8: 
ஞானம்‌ ப்ரதாதும்‌ சரணாச்ரிதேப்யோ ஞானாம்பிகா 
யத்ர நிமத்ததீக்ஷ£ ?” 
என்கிறார்‌ காவ்யகண்டம்‌, அன்னையின்‌ சரணத்தை நிறமாக. 
சரணடைந்து உய்ய வழிதேடுவோம்‌. 


ஸ்ரீசைலம்‌ 

அம்பிகையின்‌ மூன்று ஸ்தலங்கள்‌ விசேஷமாக கருதப்‌: 
படுகிறது. இவைகளை அம்பிகை த்ரய தலங்கள்‌ என்கின்றனர்‌ 
மூகாம்பிகை, ஞானாம்பிகை, பிரமராம்பிகை. ஸ்ரீசைல 
நாயகியே ப்ரமராம்பிகை. எனப்படுதறாள்‌. 

இயற்கைக்‌ காட்சிகளின்‌ எழிலூட்டும்‌ இத்தலப்பெருமை. 
எழுத ஏடுகொள்ளாது. சிவபெருமானின்‌ த்வாதச ஜோதிர்‌ 
லிங்கத்தில்‌ இதுவும்‌ ஒன்று, 

காமம்‌, குரோதம்‌, மோஹம்‌, லோப, மதம்‌, மாத்சர்யம்‌ 
என்னும்‌ ஆறு கால்களையுடைய மனம்‌ என்னும்‌ வண்டு 
பராம்பிகையின்‌ பாதாரவிந்தம்‌ என்னும்‌ தாமரையில்‌ 
ஞானம்‌ என்னும்‌ தேனை உண்ணவேண்டும்‌. அப்போது 
£ பவம்‌ ? என்னும்‌ பூர்வ ஜென்ம க்லேசங்களால்‌ தபிக்கப்‌ 
படும்‌ நாம்‌ நிம்மதி பெறுவோம்‌. ஸ்ரீசைல சிகரத்தைக்‌ கண்ட 
மாத்திரத்திலேயே பாவம்‌ தொலையும்‌. (வடமொழியில்‌. 
பிரமரம்‌ எனறால்‌ வண்டு) மல்லிகார்ஜுனர்‌ என்‌ ற இறைவன்‌ 
மல்லிகை மலராகவும்‌, அதனுடைய பக்கத்திலேயே ஹ்ரீம்‌: 


80 


சார, சப்தம்‌ செய்தவாறு (ப்ரமர) அம்பிகை சுற்றிச்சுற்றி 
வருகறதாக நினைத்துப்பார்க்கையில்‌ வெ௫க்தி ஐக்யமே 
இவ்வுலகம்‌ நிம்மதியுடன்‌ இயங்க காரணம்‌ என தெளிவு 
பெறலாம்‌. 


இல்லாததை இருப்பதாகவும்‌, இருப்பதை இல்லாத 
தாகவும்‌ கருதுபவனை பிரமை பிடித்தவன்‌ என்கிறோம்‌. நம்‌ 
வீடு, நம்‌ ஊர்‌, நான்‌, எனது என்று எதையும்‌ தன்னுடைமை 
யாகக்‌ கருதும்‌ நினைவே பிரமை. உண்மையில்‌ இவ்வீடு, 
பணம்‌, முதலியன நமதானால்‌ நம்‌ இறுஇக்காலத்திற்கு 


உன்னத உழைப்பில்‌ முன்னணியில்‌ நிற்பவை 


* பாலகப்ரமணியா ? 
பம்புகள்‌--மோட்டார்‌--மானோ பிளாக்குகள்‌ 


பால௬ப்ரமணியா பவுண்டரி 
பட்டேல்ரோடு, கோயமுத்‌ தூர்‌-9 
இடலிபோன்‌ : 24813 தந்தி; “RUNWELL 5 


81 


பிறகும்‌ பயன்‌ படவேண்டுமே ! அது நம்‌ வாழ்‌ நாளிலேயே 
இல சமயம்‌ நம்மைவிட்டுப்‌ போய்விடுகிறது. அதனால்‌ நமது: 
என்ற வீண்‌ மயக்கம்‌ இங்கு ஏற்படுகிறது. இது பற்றுக்கும்‌: 
துஃபத்துக்குமே காரணமாகும்‌. ஆனால்‌ இவையாவும்‌ 
இறைவியாம்‌ அனனையுடையது, அவளுடைய குழந்தைகளே 
இவ்வையகத்துள்ளவர்கள்‌. ஆகவே எல்லோரும்‌ நமது 
கூற்றம்‌, என்று பார்ப்போமானால்‌ அது தெளிவு. அல்லது. 
ஞானம்‌. 


இதையே, பாரதியார்‌. 


காக்கை குருவி எங்கள்‌ சாதி--ரீள்‌ 
கடலும்‌ மலையும்‌ எங்கள்‌ கூட்டம்‌ 
நோக்கும்‌ திசையெல்லாம்‌ நாம்‌ அன்றி வேறில்லை 
கோக்க நோக்கக்‌ களியாட்டம்‌?” 
என்று ஆனந்தமாக மனதை விரிவ்ரக்கி களிப்பெய்யப்‌- 
பாடுகிறார்‌. 
இப்படிப்பட்ட பல ஜென்ம பழக்கமான பிரமை நீங்க: 
ப்ராற்தி ஒழிந்து தெளிவு அடைந்து அஸங்கனாக இருக்க 
வேண்டுமானால்‌ வண்டுகள்போல்‌ முன்கேசம்‌ நெற்றியில்‌ 
புரளும்‌ பிரமராம்பிகையை தரிசனம்செய்‌ என்றார்‌ ஸ்ரீகாவ்ய. 
கண்ட கணபதி முனிவர்‌. 
“ ஸ்ரீசைல ச்ருங்கஸ்ய விலோகனேன ஸங்கேன 
ஹீனோ பவிதா மனுஷ்ய £ 
தாமஸ்தி யத்ர ப்ரமராலகாயா : சாந்த ப்ரமம்‌ 
தத்‌ ப்ரமராம்பிகாயா ௪ 


பத்ரகர்ணீ--கோகர்ணம்‌ 


பெரிய சவெகேேத்ரம்‌ கோகர்ணம்‌: சூர்யோதயம்‌. 
ஆனதும்‌ இருன்‌ விலகுவது போல்‌ கோகர்ணத்தில்‌ ஸ்‌ நாநம்‌, 
ஜபம்‌, சிவ தரிசனம்‌ முதலியன பரம பாவனமாக்க வல்லது 
இராவணனால்‌ கைளையத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 
“ மஹாபலேச்வரர்‌ ?' மஹா கணபதியின்‌ உதவியால்‌ இங்கு 


82 


விரதிஷ்டையானார்‌ என்று புராணம்‌ கூறும்‌, இங்குள்ள 
அன்னை பத்ர கர்ணி எனப்‌ புகழ்‌ பெறுகிறாள்‌ : மங்களகர 
மான புத்தியும்‌, ஸர்வ அபீஷ்டஸித்தியும்‌ பெற ஆசையுள்ள 
வனாக இருந்தால்‌ பத்ர கர்ணீயை சேவை செய்ய வேண்டும்‌ 
என்கிறார்‌ கணபதி முனிவர்‌ 


“ தீரே விபஸ்சித்வர பச்சிமாப்தே கோகர்ணகாம்‌ 
லோகய பத்ர கர்ணீம்‌ 
புத்திம்‌ சிவாம்‌ ஸர்வமனோரதானாம்‌ 
ஸித்திம்‌ ச யத்யஸ்தி மனோதிகந்தும்‌ ?? 


பதீரம்‌ என்றால்‌ க்ஷேமம்‌ என்று பொருள்படும்‌. மங்களம்‌ 
நமக்கு வேண்டுமென்றால்‌ அமங்களமானவற்றை நீக்க 
வேண்டும்‌ என்று ஆகிறது. மஹாதபஸ்விகளும்‌, புத்திமான்‌ 
களும்‌ அனுஷ்டித்த உயர்வழியே நமக்கு மங்களத்தையும்‌ 
உண்டுபண்ணும்‌. 


“கொல்லூர்‌ 


கோகர்ண புண்ணிய கேேத்திரதிதின்‌ அருகில்‌ மேற்கு 
கடற்கரை யோரத்தில்‌ கொல்லூர்‌ என்னும்‌ பகவதித்தலமும்‌ 
சக்இபீடங்களில்‌ ஒன்று, இங்கு அன்னை மூகாம்பிகை எனப்‌ 
போற்றப்படுஒருள்‌. 


“குடசாத்ரி? மலையென்றும்‌ சஞ்சீவினி என்றும்‌ கூறப்‌ 
படும்‌ மலையடிவாரத்தில்‌  ஸெளபர்ணிகஈ ? நதிக்கரையில்‌ 
மங்களத்தை உண்டுபண்ணும்‌ மஹாலஷ்மி அம்சமாக இத்‌ 
தேவி கோயில்‌ கொண்டிருக்கிறான்‌. சங்க, சக்ற, வரத அபய 
முத்திரையுடன்‌ தன்னை சரணடைந்தார்க்கு உறுதுணையாக 
அன்னை பத்மானைத்தில்‌ வீற்றிருக்கிறாள்‌. 


வனத்தின்‌ அடர்ந்த இயற்கை குழலில்‌ உள்ள 
கோயிலானதால்‌ தபோவனமாக, மனநிம்மதிக்கு காரண 
மாக, இருக்கிறது இப்பதி. இத்தலமே ஸ்ரீசக்ர ரூபமாக 
-காண்கிறது. கோலமஹரிகியின்‌ பெயரால்‌ கோலபுரம்‌ 


83 


என்பது மருவி கொல்லாபுரம்‌ என வழங்கும்‌ இங்கே தான்‌ ' 
தேவி மூகன்‌ என்ற அசுரனைக்கொன்று அவனுடைய 
வேண்டுகோளின்படி, தன்னை தரிசிப்போருக்கு செளபாக்‌இ 
யறிகளை வாரி வழங்குகிறாள்‌. / 

உக்ர தீவிர சக்திப்பிரதிஷ்டைகளை சக்ரப்பிரநிஷ்டை. 
களால்‌ உலக உபகாரமாக செய்து “ஸ்ரீ சக்ர ப்ரதிஷ்ட, 
விக்யாத ?? என்று விருது பெற்ற ஸ்ரீ சங்கரர்‌ இங்கு வந்து 
* ஸர்வக்ஞ பீடம்‌ ? என்ற இடத்தில்‌ தவமிருந்ததாக நம்பப்‌ 
யடுறெது. 

இத்தெய்வ நாயகியின்‌ முன்னே கோல மஹரிஷியால்‌ 
ஜை செய்யப்பட்ட ஜ்யோதிர்லிங்கம்‌ (ஸ்வயம்பு) 
ஸ்வர்ண ரேகையுடன்‌ சிவசக்தி ஐக்யமாகப்‌ பிரகாடக்‌ 
கின்றது. இருபாகமாக தங்க ரேகையால்‌ பிரிக்கப்பட்டு 
காணும்‌ இம்‌ மூர்த்தியில்‌ இடது பாகம்‌ மஹாகாளி, மஹா 
லக்ஷ்மி, மஹா ஸரஸ்வதி ரூபமாகவும்‌, வலப்பகுதி ப்ரம்ம, 
விஷ்ணு, ருத்ராம்சமாகவும்‌ விளங்குறெது. 
கரவீரம்‌ 


கோலமஹரிஷி.பின்‌ தவப்பயனாயும்‌ மூகாசுரனைக்கொன்று 
மூகாம்பிகை என்ற பெயருடன்‌ விளங்கும்‌ கொல்லூர்தேவி 
போலவே, இக்கரவீர கேத்திரமும்‌ மஹாலஷ்மி பீட 
மாகும்‌. கோலாப்பூரில்‌ விளங்கம்‌ இந்ததேவி கோல்ஹாகரன்‌ 
என்ற அரக்கனைக்‌ கொன்று அவன்‌ பிரார்த்தனைக்கு இணங்க 
* கோஹலா ? என்னும்‌ பழத்தை ஆண்டுதோறும்‌ ஏற்கிறான்‌. 
இத்தலமும்‌ அவ்வசுரன்‌ பெயரால்‌ அழைக்கப்படுகிறது £ 
பம்பாய்‌ பெங்களூர்‌ ரயில்‌ பாதையில்‌ உள்ளது கோலப்பூர்‌. 

இவ்வுலக வாழ்வு அநித்யம்‌. இதில்‌ நம்‌ ஆயுள்‌ ஓட்டைக்‌ 
குடத்திலிருந்து ஒழுகும்‌ நீர்போல்‌ போய்க்‌ கொண்டிருக்‌ 
கிறது. ப்ரம்ம ஸ்வரூபியான தேவியின்‌ பாதாரவிந்தமே 
ஸகல துக்கமும்‌ நிவர்த்தியாக்கும்‌ என்று மலமாயை நீங்கணெ 
மனதுடன்‌ ! அன்னையை உபாசிக்கும்‌ பக்தனுக்கு எளிதில்‌ 
முக்தி என்னும்‌ ஸ்தானம்‌ இடைக்கறது என்பதை கவி 
காவ்யகண்டம்‌ வெகு அழகாக வர்ணிக்நறோர்‌ ! ஸாந்நித்யத்‌ 


84 


துடன்‌ விளங்கும்‌ இப்பராசக்தி உலக வாழ்க்கையை 
வெறுத்து விரக்தியுடன்‌ வந்து தரிசனம்‌ செய்யும்‌ அந்த 
பக்தனுக்கு முசிது என்னும்‌ பெண்ணை கலியாணம்‌ செய்து 
வைக்கும்‌ சக்தி வாய்ந்தவள்‌ என்று முக்தியைப்‌ பெண்ணாக 
ஒப்பிட்டு காவ்ய ரஸனையுடன்‌ கூறுகிறார்‌. ்‌ 
1 தாம்னி பப்‌ கரவீரநாம்னி 
புண்யாபிதானம்‌ க்ருத ஸந்நிதானாம்‌ 
தேவீம்‌ பராம்‌ பச்யதி யோ விரக்தோ முக்தே : 
ஸ பாணிக்ரஹணாய சக்த ;”* 


துளஜாபுரி 
சத்ரபதி சிவாஜியின்‌ குருவான இராமதாளரும்‌ 
வொஜியும்‌ உபாஸித்த ப்ரத்யட்௪ தேவியான பவானியே 
துளஜாபுரி நாயதியாக எட்டுக்‌ கரங்களுடன்‌ காட்சியளிக்‌ 
இறாள்‌ 1 வீராங்கனையாகக்‌ காட்‌ தரும்‌ இவ்வன்னை ஸ்வயம்பு. 
மூர்த்தம்‌ என்று கருதப்படுகிறது. வருஷத்தில்‌ பதினெட்டு 
நாட்கள்‌ நித்திரையில்‌ இருப்பதாக கூறுவர்‌. அப்போது 
பூஜை செய்வதில்லை. எல்லோருக்கும்‌ ஞானம்‌ அடைய 
ஆசையிருக்றெது. ஆனால்‌ அதை அடைய முயற்சி தான்‌ 


ஐம்மி வெங்கடரமணய்யா & 
ஸன்ஸ்‌ 
சென்னை மற்றும்‌ வினைகள்‌ 


85 


இருப்பதில்லை. ஒரு வேளை ஆத்ம ஞானம்‌ போதிக்கும்‌ நூல்‌ 
களைப்‌ படிப்பதால்‌ வருமோ எனின்‌, தர்க்கம்‌, நியாயம்‌ என 
வாதப்‌ பிரதிவாதத்தோடு அவைகள்‌ நின்று விடுகின்றன. 
மேன்மேல்‌ போக அனுகூலமாக இருப்பவைகளான 
இந்நூல்கள்‌ கூட தடைதான்‌. ஆகவே, காலம்‌ வீணே சழி 
கிறது ; வாழ்நாளும்‌ வீணே போகிறது என்று எண்ணாமல்‌, 
வீண்‌ வார்த்தைகளிலும்‌, விளையாட்டு, உல்லாசம்‌, போகம்‌ 
என்று காலத்தை வீணடிக்காதே. இப்பவானியின்‌ மூலம்‌ 
நீ ஆத்ம ஸாம்ராஜ்யத்தை உடன்‌ அடையலாம்‌. ஏனெனில்‌ 
கருணையுடன்‌ விளங்கும்‌ இம்‌ மாதாவை நீ “பவானி என்னை? 
கருணாகடாக்ஷம்‌ செய்ய வேண்டும்‌ ” என்று நினைத்து 
பிரார்த்தனையைத்‌ தொடங்கினதுமே ஸாயுஜ்ய பதவியை 
அளித்து விடுகிறாள்‌ ; அதாவது ₹ பவானித்வம்‌” வானி நீ 
என்பதைக்‌ கூப்பிடும்‌ அர்த்தத்துடன்‌ பக்தன்‌ கூறினாலும்‌, 
தேவி, தனது இயல்பான கருணையுடன்‌ அதை வேறு விதமாக 
“நீயாக நான்‌ ஆகின்றேன்‌” என்று வேதாந்த மஹாவாக்கிய 
மாக மாற்றி பொருள்‌ செய்து கொள்கிறாளாம்‌. அதனால்‌ 
₹நான்வேறு நீவேறு? என்று இல்லாமல்‌ அபேத ஞானம்‌ 
அடைந்ததாக எண்ணி உடன்‌ தனது ஸாயுஜ்ய ஸாம்ராஜ்ய 
பதவியை பக்தனுக்கு அளிக்கிறாளாம்‌ : 

சங்கரர்‌ தனது ஸெளந்தர்யலஹரியில்‌ இதே கருத்தை 

“ பவானி த்வம்‌ தாஸே மயி விதர த்ருஷ்டி : ஸ கருணாம்‌ 
இதி ஸ்தோதும்‌ வாஞ்சன்‌ கதயதி பவானி த்வம்‌ இதிய : 
ததைவ தஸ்மை திசஸி நிஜ ஸாயுஜ்ய பதவீம்‌ 
முகுந்த ப்ரஹ்மேந்த்ர ஸ்புட மகுட நீராஜித பதாம்‌ ?* 

என்று புகழ்கிறார்‌. 

“ஆத்மஸ்வரூபமான இத்தேவியை ஞானஸம்பாதனையில்‌ 
ஆசையுள்ளவனாக இருப்பாயாகில்‌ வீணே காலத்தைப்‌ 
போக்காமல்‌ உபாஸிப்பாய்‌ ? என்கிறார்‌ காவ்யகண்டம்‌ : 

“ ஞானேத்ருடா தே யதி காபி காங்க்ஷா 

நானேஹஸம்‌ மித்ர முதா க்ஷிபேமம்‌ 
ஸேவஸ்வ தேவீம்‌ துளஜா புரஸ்தாம்‌ நைவ 
ஸ்வரூபாதிதரா கிலேயம்‌ ?? 

க, ௮-6 


86 


ஆதிம ஸ்வரூபத்தை உணரவேண்டிய அவசியத்தைக்‌ குறித்து 
ஒரு கதை: தேஹம்‌ என்னும்‌ பட்டணத்தை “மனம்‌ 2 
என்னும்‌ அரசன்‌ ஆள்கிறான்‌. அரசன்‌ தனக்கு மெய்க்‌ 
காவலனாக 4ஸத்ஸங்கம்‌? என்பவனை வைத்திருந்தான்‌ 
ஸத்ஸங்கனுக்கு நிஸ்சலசித்தன்‌ என்று ஒரு குமாரன்‌ இருந்‌ 
தான்‌. அவன்‌ மஹா ஞானி. ஸத்ஸங்கனுக்கு பதிலாக நிஸ்‌ 
சலித்தன்‌ ஒரு நாள்‌ அரசனை காவல்புரியும்‌ வேலையில்‌ ஈடு 
படவேண்டியிருந்தது. ஒவ்வொரு யாமத்துக்கும்‌'ஜாக்கெதை! 
ஜாகரெதை' என்று: அரண்மனை தலை வாசலில்‌ மணியடிப்பது 
வழக்கம்‌ ! 


அன்றும்‌ ஒவ்வொரு ஜாமத்திலும்‌ வழக்கப்படி 
ஜாக்கிரதை மணியை அடித்தான்‌ நிஸ்சலசித்தல்‌. 
ஆனால்‌ கூடவே ஒரு சுருதியைக்‌ கூறியபடியே அடித்தான்‌. 
அந்த வாக்கியங்கள்‌ அரசனை யோசனையில்‌ ஆழ்த்தியது. 
முதல்‌ யாமம்‌ முடிந்ததும்‌, 
“ காம! க்ரோதஸ்ச லோபஸ்ச தேஹே திஷ்டந்தி 
தஸ்கரா : ஞானரத்ன அபஹாராய தஸ்மாஜ்‌ 
ஜாக்ரத ஜாக்ரத £ 
“ ஞானம்‌ என்னும்‌ இரத்தினத்தை அபஹரிக்கும்‌ பொருட்டு 
காமம்‌, குரோதம்‌, லோபம்‌ என்னும்‌ இருடர்கள்‌ தேஹத்தில்‌ 
இருக்றொர்கள்‌: ஆகையால்‌ ஜாக்‌ரெதையாயிரு! ஜாக்கிரதை 
யாயிரு !?? என்றான்‌. இரண்டாவது யாமம்‌ ஆயிற்று, 
“ மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து ₹ 
ஸஹோதர £ 
அர்த்தம்‌ நாஸ்தி க்ருஹம்‌ நாஸ்தி தஸ்மாஜ்‌ 
ஜாக்ரத ஜாக்ரத :?? 
“மாதா இல்லை பிதா இல்லை, பந்துவும்‌ சகோதரனும்‌ இல்லை. 
பொருளும்‌ வீடும்‌ உன்னதில்லை ஜாக்கிரதை! ஜாக்கிரதை! 
என்றான்‌. மூன்றாவது யாமம்‌ ஆயிற்று, 
“ ஆசயா பத்யதே லோக : கர்மணா பஹுசிந்தயா 
ஆயுக்ஷீணம்‌ ௩ஜாகாதி தஸ்மாஜ்‌ ஜாக்ரத ஜாக்ரத 2”? 


87 


“ஆசையினால்‌ லோகத்தில்‌ பந்தத்திலும்‌ கர்மதிதினால்‌ பலவா 
ஜுன எண்ணத்திலும்‌ ஈடுபடுகின்றாய்‌. ஆயுள்‌ கணமாக வரு 
கின்றது என்பதை அறியவில்லை. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை!” 
என்று கூறினான்‌ : நான்காவது யாமமும்‌ சென்றது. இப்‌ 
போது என்ன சொல்கின்றான்‌ நிஸ்சலசித்தன்‌ என்று கூர்ந்து 
கவனித்தான்‌ அரசன்‌. 

11 ஜன்ம துக்கம்‌ ஜரா துக்கம்‌ ஜாயா துக்கம்‌ புந : புந : 

ஸம்ஸார ஸாகரம்‌ துக்கம்‌ தஸ்மாஜ்‌ : ஜாக்ரத ஜாக்ரத 2? 

“பிறப்பு, இறப்பு,மூப்பு, பிணி என்பவை துக்கம்‌! ஸம்ஸாரம்‌ 
என்னும்‌ கடல்‌ பெருந்துக்கம்‌ ! ஜாக்கிரதை ஜாக்கிரதை !?? 
என்றான்‌. பக்தியுடனும்‌ சரத்தையுடனும்‌ அரசன்‌ நிஸ்சல 
சித்தனின்‌ துணையுடன்‌ ஆத்மா என்னும்‌ இறைவனை 
அடைந்தான்‌. 
அவரவர்‌ விருப்பத்திற்கேற்ப 
நறுமணம்‌ கொண்ட - 
தி 

பத்மினி 

௬ நூப காயில்‌ 


௬ நூப்‌ ஸ்டிகஸ்‌ 
* மாஸ்டர்‌ இனசென்ஸ்‌ பி.பி: ! 


88 


உத்கலக்ஷேத் திர புவனேச்வரி 

பச என்ற பிராணி சாதுவானது: அதை வைதிதுக்‌ 
காப்பாற்றுறவன்‌ இடையன்‌ (கிருஷ்ணன்‌). நாம்‌ 
எல்லோருமே பசுக்கள்‌ ; நம்மைக்‌ காக்கும்‌ இறைவனே பதி, 
கோ(பசு)பாலன்‌, அதனால்‌ தான்‌ பசுபதி எனவும்‌ அவன்‌ 
அழைக்கப்படுகிறான்‌. “எது நித்யம்‌, எது அநிதீயம்‌ 
என்று அறியாத இளங்‌ குழந்தை போல்‌ உள்ள என்னைக்‌ 
காப்பாற்று, ஜன்ம, மரண துக்க பீதியினின்றும்‌ என்னை 
எஜமானனாயெ நீ காப்பாற்று?” என்று எந்த பக்தன்‌ 
புவனேச்வர தல நாயகியை வணங்குகிறானோ அவனுக்கு. 
கைமேல்‌ பலன்‌ உடன்‌ கிடைக்கும்‌. இடைச்சியாக 
கோபாலினி வேஷந்தாங்கியுள்ள இவ்வன்னை “ர்த்தி மதி” 
என்றும்‌ போற்றப்படுறொள்‌. \ 


“உ கோபாலிலீவேஷப்ருதம்‌ பஜஸ்வ லீலாஸகீம்‌ தாம்‌ 
புவனேச்‌ வரிய 
இஷ்டம்‌ ஹ்ருதிஸ்தம்‌ தவ ஹஸ்தகம்‌ ஸ்யாத்‌ 
கஷ்டம்‌ ச ஸம்ஸார பவம்‌ ௩ பூய!” 
என்கிறோர்‌ முனிவர்‌ கணபதி. 
புவளேச்வரத்திற்கு அருகிலேயே ஹீராபூர்‌ என்னும்‌ 


கிராமத்தில்‌ அறுபத்து நான்கு யோகினிகளின்‌ கோயில்‌: 
பிரபலமான தாகம்‌. 


விரஜாதேவி 


வைதரீணீ நதிக்கரையில்‌ ஜாஜ்பூர்‌ என்னும்‌ தலம்‌ 
சிறப்பு பெற்ற சக்தி ஸ்தானம்‌ ! “ஸத்வ, ரஜஸ்‌, தமம்‌?” 
என்னும்‌ முக்குணமுடையவர்‌ மாந்தர்‌. இதில்‌ காமமும்‌. 
கோபமும்‌ உலூ௰லை ஊக்குவித்து ஆத்மாவினின்றும்‌ நம்மை 
வெகு தூரம்‌ அனுப்பி விடுகிறது. மாயை சூழ்ந்த உடல்தான்‌ 
நாம்‌ என்று எண்ணும்‌ அளவுக்கு தூலதேகாபி மானமும்‌ 
அகந்தையும்‌ தான்‌ எஞ்சி நிற்றது. இதற்குக்‌ காரண 
பூதமாக அறைவது ரஜோகுணம்‌. 


90 


“ காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண ஸமுத்பவ : 
மஹாசனம்‌ மஹா பாப்மா வித்யேனம்‌ இஹ வைரிணம்‌ ?* 
(பகவத்கீதை) 


ஆசையே துன்பத்திற்கு மூலம்‌ : அது ஒழிந்தால்தான்‌ 
இன்பம்‌ எய்தலாம்‌ ; ஆனால்‌ ஆசைப்படும்‌ வஸ்து கிடைத்‌ 
தால்‌ பூர்த்தியாகி மனச்சாந்தி பெறமுடியுமா எனில்‌ தீயிற்கு 
விறகு இட்டுச்‌ கொண்டே இருப்பதுபோல்‌ அவ்வாசை 
மேன்மேலும்‌ வளர்ந்து நம்மை அழிக்கும்‌ சக்தியுடையதாக 
ஆூறைது. உடன்‌ பிறந்தே கொல்லும்‌ வியாதி. அதுபோல்‌: 
நம்முள்‌ முளைக்கும்‌ ஆசையே நமக்குப்‌ பல பிறப்புகளையும்‌ 
அளிக்க வல்லதாக ஆதிறது. அவா என்பது பிறப்பீனும்‌ வித்து 
என்கிறார்‌ வள்ளுவரும்‌. 


“ அவா என்ப எல்லா உயிர்க்கும்‌ எஞ்ஞான்றும்‌ 
தவா அப்‌ பிறப்பீனும்‌ வித்து.?” 


ஆதலால்‌ அழியாத தெளிந்த அறிவாகிய (ஞானம்‌) 
இன்ப நிலையைப்‌ பெற விழைவாயாயின்‌ மாசற்ற மனத்தின 
தல்‌ வேண்டும்‌. அதற்கு (நிஷ்காம்பமாக) ஆசையில்றி 
இறைவனை பூஜிக்க வேண்டும்‌. ஈ பூஜையில்‌ றெந்தது இறை: 
வியின்‌ பூஜை ?? என்கிறார்‌ சங்கரர்‌. 


“ பவேத்‌ பூஜா பூஜா தவசரணயோர்யா விரசிதா ”? 
(ஸெளந்தர்யலஹரி) 


அதிலும்‌ விரஜா (ரஜோகுணம்‌ இல்லாதவள்‌) என்று: 
தாமம்‌ தங்கிய இந்ததேவி உன்னுடைய ரஜோகுணத்தை 
நீக்கி, பிறவியென்னும்‌ தளையில்‌ நீ அகப்படா வண்ணம்‌ 
தடுக்கும்‌ கருணையுள்ளவள்‌ என்பது இத்தல தெய்வத்தின்‌ 
பெயரே அறிவிக்கிறது. 


6 இத்தேவியை ஆராதிப்பவனே இப்புவியில்‌ ஸாரமுள்ள 
வன்‌! அவன்‌ ஸகல தேவதைகளையும்‌ பஜித்தவனாஇிருன்‌?* 
எல்கறோர்‌ காவ்ய கண்டம்‌. 


91 


“ ஆராத்யதே வைதரணீ தடஸ்தா யேனேயமம்பா 
விரஜோ அபிதானா 
ஆராதிதும்‌ தேன ஸமஸ்த மன்யத்‌ ஸாரே 
தராயாமய மார்யகீத 
இங்கு மக்கள்‌ தூண்களை நிறுத்தி அதில்‌ அன்னையை 
ஆவாஹனம்‌ செய்து ஸ்தம்பேச்வரி என்று அழைத்து 
பூஜிக்க வழக்கமும்‌ உள்ளது. 


29 
ப} 


வங்காளக்‌ காளி 


துஷ்ட நிக்ரஹமும்‌ சிஷ்ட பரிபாலனமும்‌ தெய்வீகத்தின்‌ 
இருகரங்கள்‌. அடிக்கும்‌ கரம்‌ அணைக்கும்‌ கரமாகத்தான்‌ 
இருக்கும்‌. இதுபோலவே உலகின்‌ கண்‌ அவ்வப்போது 
தோன்றும்‌ தீமைகளை ஒழித்து, மெய்யுணர்வுக்கு வழி 
காட்டும்‌ பல அவதாரங்களை நம்‌ ஹிந்து புராணங்கள்‌ கூறு 
இன்றன: ஆயின்‌, ஒரே மனிதன்‌ தான்‌ வீட்டிலே தந்தை 
என்றும்‌, கோர்ட்டிலே நீதிபதியென்றும்‌, பாடும்போது 
சங்கேத வித்வான்‌ என்றும்‌, இறுதியில்‌ காட்டிலே பிண 
மென்றும்‌ பெயரிட்டு அழைக்கப்படுகிறான்‌ என்பது உல கறிந்த 
உண்மை. இவ்வாறே அலொண்ட கோடியும்‌ ஈன்ற அக்‌ 
கருணைத்‌ திருவுருவமே அன்னையென்றும்‌, துர்க்கை யென்றும்‌, 
காளியென்றும்‌, பிடாரி யென்றும்‌ பலபல பெயர்களில்‌ 
இடத்துக்கும்‌ உருவத்துக்கும்‌ தகுந்தாற்போல்‌ அழைக்கப்‌ 
படுகிறாள்‌. 
“ ஏகைவ சக்திர்‌ பரமேச்வரஸய 
பின்னா சதுர்த்தா வினுயோக காலே 
போகே பவானி புருஷே ௪ விஷ்ணு: 
கோபேச காளீ ஸமரே ௪ துர்க்கா ? 
அன்றாடம்‌ இறந்தவர்களின்‌ பூத உடல்‌ எரிக்கும்‌ 
£ சுடுகாடு? நமக்குப்‌ பயம்‌ ஏற்படுத்துவதாகத்‌ தான்‌ இருக்‌ 
கிறது. ஆனால்‌ அங்குதான்‌ உயிர்களின்‌ களை (துயரம்‌) 
அற்றப்படுறெது என்பது உண்மை! இப்படியே தீமையைப்‌ 
போக்குகிற காளியைக்‌ கண்டாலும்‌, கேட்டாலும்‌ பீதி 


92 


யடைூரறறோம்‌. உண்மையில்‌ அவள்‌ துயர்‌ துடைக்கும்‌ 
அன்புக்கரசி. 

தஷிணைச்வரத்தில்‌ சாதாரண கதாதரன்‌ என்ற தன்‌ 
பக்தனை, தானாகவே ஆக்கி, இராமகருஷ்ணபரமஹம்ஸ்ராக 
தற்தவளும்‌ இக்‌ காளி யென்னும்‌ உக்ர சக்தியே. இக்காளி 
என்னும்‌ தேவி ப்ரம்ம வித்யா ரூபிணியான பரதேவதையே 
யின்றி வேறல்லள்‌. இவளை சரணடைந்தவர்களுக்கு யமபீதி 
கூட இல்லை என்றால்‌ வேறு என்ன பயம்‌ ஏற்பட இட 
முள்ளது ? கங்கைக்கரை தனிலுள்ள கல்கத்தா காளி 
கோயில்‌ பிரசித்தி பெற்றது. தொங்கும்‌ சிவந்த நாக்கும்‌, 
கருத்த சிகையும்‌, கபால மாலை தரித்தும்‌ உலக மக்களின்‌ 
மரண பயத்தைப்‌ போக்குிறவள்‌ 


* ஸங்கீயமானம்‌ ஸதலமார்ய ப்ருந்தை : 
ப்ருந்தாரகாணாம்‌ ஸரிதஸ்தடேஸ்தி 
ய : காளிகாம்‌ பச்யதி காலகேசீம்‌ தத்ராஸ்ய 
காலாதபி நைவ பீதி :? 


என்று ஸ்ரீ காவ்யகண்ட கணபதி மகான்‌ இந்தக்‌ காளி 
சொருபத்தைப்‌ புகழ்ந்திருக்கறோர்‌. 


காமரூபம்‌ 
அல உலதற்கும்‌ காரணபூதமான தேவி உகந்த தலம்‌ 
காமருபம்‌ என்னும்‌ நீலாசல மலைத்தொடரின்‌ கண்‌ உள்ள 
சக்தி படிவம்‌: ஸித்த ஸமூகத்தினர்‌, தவச்சிரேஷ்டர்கள்‌ 
சேவித்துக்கொண்டே இருக்கும்‌ இந்த தேவி, பக்தர்களால்‌ 
மிகவும்‌ போற்றப்படுகிறொோள்‌ என்கிறார்‌ காவ்ய கண்டம்‌. 
“ நீலாசலம்‌ ஸித்த ஸமூக லேவ்யம்‌ லீலாநிகேதம்‌ 
ப்ரவதந்தி யஸ்யா ௫ 
பத்ரா பரா காசன குஹ்யழுத்ரா காமேச்வரீ ஸா 
புவனஸ்ய மூலம்‌ ?? 
தேபாளதீது காஞ்சன மலையில்‌ இருந்து பிரம்ம புத்திரா 
நதிவரையில்‌ காமரூபம்‌ பரவி இருந்தது என்று யோகினி 
தத்திரம்‌ என்ற நூல்‌ கூறுறது. வடக்கே காஞ்சன மனையும்‌ 


93 


கிழக்கே காரோதய நதியும்‌ உள்ளது. அஸ்ஸாம்‌ பிரதேசமே 
ஆதியில்‌ காமரூபம்‌ என்று வழங்கப்பட்டது. இதன்‌ தலைநகர்‌ 
கெளஹதி, 


கெளஹதியின்‌ பழைய பெயர்‌ பிராக்‌ ஜோஇஷபுரம்‌ 
என்பது. இந்த இடம்‌ ஆதியில்‌ ஜோதிடக்‌ சலையின்‌ பிறப்பிட 
மாக இருந்திருக்கலாம்‌ என்பது கெயிட்‌ என்பவரின்‌ ௮பிப்‌ 
பிராயம்‌. இதை ஆண்ட நரசாசுரன்‌ (இந்த நரகாசுரன்‌ 
தான்‌ நரக சதுர்த்தியன்று கிருஷ்ணனால்‌ கொல்லப்பட்டான்‌ 
என்று மகாபாரதம்‌ கூறுகிறது.) சக்தி உபாசகன்‌; இவனே 
இந்நகருக்கு. காமரூபம்‌ என்று பெயர்‌ கொடுத்து சக்தி 
ஆலயத்தை நிறுவினான்‌. ஆனால்‌ கால ஓட்டத்தில்‌ அவன்‌ 
கட்டிய கோயில்‌ மறைந்து போயிற்று. காமரூபத்தில்‌ கொச்‌ 
மன்னர்‌ ஆட்‌ பை நிறுவிய விசுவங்கன்‌ பழைய 
ஆலயத்தை உயரிய முறையில்‌ புதுப்பித்து கன்னோ? பிராம்‌ 
மணர்களைக்கொண்டு கும்பாபிஷேகம்‌ நிகழ்த்தினான்‌. பின்னர்‌ 


LairptD xg yy 


வாம்ருதம்‌ 


ஆரோக்கியத்திற்கும்‌ 


ஆயர்வேகால்ரமம்ிலம்‌ட றக்க சென்னா? 2 


94 


இ, பி. 1553-ல்‌ முகம்மதியரால்‌ அக்கோயில்‌ அழிக்கப்‌: 
பட்டது. ஆயினும்‌ என்ன ? சக்தி பீடமாகிய அது மீண்டும்‌. 
உயிர்‌ பெற்றது. விசுவரங்கன்‌ மகன்‌ நர நாராயணன்‌ தான்‌ 
அதற்குச்‌ காரணம்‌. அஸ்திவாரம்‌ பழைய கட்டிடம்‌. இப்‌: 
பொழுது இருக்கும்‌ கோயிலின்‌ மேல்‌ பகுதி தான்‌ புதியது. 

தேவியின்‌ ஆலயத்தில்‌ உருவச்சிலை எதுவும்‌ இல்லை. 
கோயிலுக்குள்ளே ஒரு குகை இருக்கிறது. அதன்‌ மூலைப்‌ 
பகுதியில்‌ தேவியின்‌ யோனிச்‌ சின்னம்‌ குகையின்‌ உட்சுவரில்‌: 
செதுக்கப்‌ பட்டிருக்கிறது. குகையின்‌ ஊற்று நீர்‌ 
எப்பொழுதும்‌ இடை விடாது இச்சின்னத்தின்‌ மீது விழுந்து 
அதை நனைத்த வண்ணம்‌ இருக்கிறது. இச்சின்னத்திற்கே 
பூஜைகள்‌, பூமாலைகள்‌, கடாப்பலி யாவும்‌ நிகழ்கின்றன. 
பலி இடுவதில்‌ பபண்‌ இனத்தைச்‌ சேர்ந்த மிருகங்களை: 
பலியிட மாட்டார்கள்‌. 


கெளஹதியிலிருத்து மூன்று மைலில்‌ இருக்கும்‌ இக்கோயில. 
மலையின்‌ மீது கம்பீரமாக அமைந்துள்ளது. இம்மலை நீலாசல 
மலை எவப்படுகிறது. இந்த ஆலயத்தின்‌ வரலாற்றை காளிகா 
புராணம்‌ விரிவாகக்‌ கூறுகிறது. தட்ச யக்ஞத்தில்‌ தன்‌ 
கணவனான ஈச்வரனுக்கு ஏற்பட்‌ நிந்தனையை எண்ணி 
மனம்‌ நொந்த தாட்சாயணி அவ்விடத்திலேயே உயிரை- 
நீத்தான்‌. இதனால்‌ பெருங்‌ கோபமுற்ற சிவன்‌ தட்சனைத்‌ 
தண்டித்தும்‌ தேவியைப்‌ பிரிந்த துயரத்தால்‌ அசிசரிரத்தை 
ஏந்தியவாறு ஊரெங்கும்‌ அலையத்‌ தொடங்கினார்‌. 
சிவபிரானின்‌ கோபம்‌ தணிய விஷ்ணு மூர்த்தி தனது சக்கரா 
யுதத்தால்‌ அவ்வுடலை ஐம்பத்தோரு கூறுகளாக்கினாரி. 
அவைகள்‌ பல ஸ்தலங்களில்‌ விழுந்தன. அவற்றில்‌ யோனி” 
ஸ்தானம்‌ விழுந்த இடமேகாம$ரியாகிய நீலாசலம்‌ என்பர்‌. 
இம்மலையே சிவபெருமானாகக்‌ கருதப்படுகிறது. தேவியின்‌ 
யோனிஸ்தானம்‌ இங்கு விழுந்ததால்‌ இது நீல நிறமாயிற்று: 
என்று கூறுகின்றனர்‌. தேவியின்‌ உடல்‌ பல கூறுகளாகப்‌ 
பிரிந்த பீன்‌ சிவபெருமான்‌ இங்கே கடும்‌ தவம்‌ புரிந்தார்‌. 
மன்மதனின்‌ பாணம்‌ பட்டு கண்‌ விழித்தபோது அவர்‌ எதிரே 
நின்ற காமன்‌ எரிந்து சாம்பலானான்‌.ஆகவே, காமனை எரித்த. 


95 


இடம்‌ காமரூபம்‌ என்றும்‌, மன்மதன்‌ சுய உருவை அடைந்‌: 
ததும்‌ இவ்விடம்‌ என்பதால்‌ இது காமரூபம்‌ என்ற பெயர்‌ 
பொருந்துகிறது என்றும்‌ கூறு. 


ஒரு காலத்தில்‌ பிரம்மாவின்‌ உற்பத்திச்‌ சக்தியை தேவி 
எதிர்த்தாள்‌. ஆகவே பிரம்மா யோனிகளின்‌ மூலமே 
சிருஷ்டியை நடத்த வேண்டி இருந்தது. பரிசுத்தமான மனத்‌ 
தோடு பிரம்மா தவம்‌ புரிந்து சிவ ஒளியைச்‌ கொண்டு யோனி. 
வட்டத்தில்‌ வைத்தார்‌. இதை தேவியே சிருஷ்டித்தாள்‌ 
என்றும்‌ ஒரு புராண வரலாறு கூறுகிறது. 


இச்சக்தியின்‌ கோயிலின்‌ கோபுரம்‌ முட்டை வடிவம்‌, 
கொண்டது. ஆலயத்தின்‌ கோயில்‌ சுவர்களில்‌ பற்பல சிற்பங்‌ 
களும்‌, அதனைப்‌ பற்றிய காட்சிகளும்‌ அழகுறச்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ளன. கேரயிலைச்‌ சுற்றிய அழகிய இயற்கைகி 
சாட்சிகள்‌. வெகு ரம்யமாக உள்ளன. கோயிலின்‌ ஒரு. 
புறம்‌ பிரம்மபுத்திரா நதி கரையைத்‌ தொட்டு அனைக்கநெது. 
தெற்குப்‌ புறத்தில்‌ காசி மலைகள்‌ தன்‌ வனப்புகளோடு அடுக்‌ 
கடுக்காக வான்‌ நோக்கி எழும்பி இருக்கிறது. வடக்கே பாக்கு 
மரங்களும்‌, வயல்களும்‌ மூங்கில்‌ புதர்களும்‌ குன்றுகளுக்‌ 
கிடையே தோன்றுவதைக்‌ காணும் பேரது மெய்‌ 
சிலிரீக்கும்‌. 


காமாக்கியை லலிதா .சண்டிகா அழகு மிகுந்தவன்‌ 
ஆகவே தன்னைச்‌ சுற்றிலும்‌ எழிலைப்‌ பரப்பிக்‌ கொண்டு எண்‌: 
திசையையும்‌ ஆண்டு வருகிறாள்‌. 


மகதத்து மங்கள கெளரி 


மங்களஸ்வரூபியாகவே உள்ளவளும்‌, ஸாக்ருதம்‌ 
(புண்யம்‌) செய்யப்பட்டவர்களுக்கு சுலபமாக அடையப்‌ 
படுபவளும்‌, மஹான்களால்‌ எந்த உன்னதமான லயம்‌ 
அடையப்‌ பெறுகிறதோ அற்த உயர்ந்த லக்்யமாகவும்‌, 
எந்த பதத்தை அடைந்த பிறகு மற்றவைகளில்‌ நாட்டம்‌ 


97 


ஏற்படாதோ அந்த இன்பமய ஸ்தானமே மங்கள கெளரியின்‌- 
பாதாரவிந்தம்‌ என்கிறார்‌ காலியகண்டம்‌. 
மாங்கல்ய கெளரீ பததர்சனஸ்ய கர்த்தா து பூத்வா 
ஸுக்ருதஸ்ய பர்த்தா ** 
ஆசார பூதைரதிகம்யமக்ரயம்‌ ஸ்தானம்‌ ப்ரபத்யேத்‌ 
யதோ ௩ பாத £?” 


ஏசேனும்‌ ஒன்றை நினைத்து நினைத்து அதுவாகவே ஆவது 
இயற்கையின்‌ நியதி, இவ்வாறு மங்களமான ஒன்றையே 
எண்ணி அதிலேயே மூழ்கிய மனத்தினராவதால்‌ அம்மம்‌ 
களத்தையே சாட்சாத்சரிக்கன்றனர்‌ என்பது கண்கூடாகக்‌ 
காணும்‌ நிகழ்சி. கூட்டில்‌ புழுவை வைத்துவிட்டு வண்டு: 
வந்து வந்து கொட்டுவதால்‌ புழுவும்‌ வண்டாகின்றது. அது: 
போல்‌ மனிதத்தன்மையுடன்‌ நாம்‌ பிறந்து இருந்தாலும்‌: 
இறைதன்மைச்கு உண்டான பதினாறு குணாதிசயங்களும்‌ 
நம்மில்‌ புதைந்துள்ளன. இவ்வாறு ஒருபெரும்‌ சக்தியை 
ஊன்றின உள்ளத்துடன்‌ எண்ணி ௮ச்சக்தியை ஸ்வீகரித்த 
வர்களாய்‌ பலர்‌ நம்மிடையே திகழ்ந்து, இன்றும்‌ இருக்கின்‌ 
றனர்‌. அச்சுத பதம்‌ அடைய இம்‌ மங்கள கெளரி உறுதுணை 
யாக இருக்கின்றாள்‌. 


அவிமுத்த அன்னபூரணி (காசி) 
மனிதன்‌ முதல்‌ பறப்பன, ஊர்வன, நடப்பன, நீந்துவன 
அனைத்தும்‌ முதன்‌ முதல்‌ தனக்கு இரை தேடத்தான்‌ 
. தொடங்குகின்றது என்பது இன்றும்‌ நாம்‌ காணும்‌ இயல்‌: 
பான நிகழ்ச்சி, இரைதேடும்‌ அனைத்துக்கும்‌ ஆகாரம்‌ 
அளித்தாக வேண்டுமே ! நம்‌ வீட்டில்‌, கூட்டில்‌ வளர்க்கும்‌ 
பறவை, அல்லது முயல்‌, நாய்‌ முதலியன இருந்தால்‌ அவை 
களுக்கு உணவு அளிப்பதைப்‌ பற்றி அவைகளை விட 
எஜமானனாகய நாம்தான்‌ அதிகம்‌ கவலைப்படுகின்றோம்‌. 
இதுபோலவேக்‌ அதில உலகத்தையும்‌ படைத்தவள்‌ 
அவைகளைக்‌ காத்துத்தானேயாக வேண்டும்‌ ! அம்மா! அவன்‌ 
கவலை பெரிது ! 


98 


கல்லினுள்‌ தேரைக்கும்‌ கருப்பையுட்‌ க்கும்‌ அவள்‌ 
அன்னமிட்டாக வேண்டும்‌ ॥ 


அத்தி முதல்‌ எறும்பீறாய்‌ சித்தம்‌ மஒழ்ந்தளிக்கும்‌ 
"தேசிகா என்றார்‌ பட்டினத்தடிகள்‌. உலகுக்கெல்லாம்‌ 
உணவூட்டுபவன்‌ உமாபதி ! அவனுக்கும்‌ கபாலத்தில்‌ பிச்சை 
யளிப்பவள்‌ அன்னபூரணி. உடலுக்கு உரமூட்டுவாள்‌ உலகத்‌ 
தாய்‌. அவளோ ௮கில உலக காரணி, அன்னபூரணி ! அவள்‌ 
ஆவிக்கும்‌ உணவு ஊட்டவேண்டும்‌ : அனைத்துயிர்களின்‌ 
களைப்பையும்‌ நீக்கு இறுதியிலும்‌ உறுதுணையாக இருந்து 
கர்ம பந்தங்களாஇிய முடிச்சுக்களை அவிழ்த்து, நம்‌ தீவினைகளை 
இருநோக்கால்‌ போக்கி, மீளாத இன்பத்‌ திருவடியை அளிக்‌ 
திறாளாம்‌, காசியாந்தே மரணாம்‌ முக்தி: என்று காசியில்‌ 
இறப்பதுபற்றி'? கூறினர்‌. 


“ யதா வர்ணயத்‌ கர்ணமுலே அந்தகாலே 
சிவோ ராம ராமேதி ராமேதி காச்யாம்‌ 
ததேகம்‌ பரம்‌ தாரகம்‌ ப்ரும்ம ரூபம்‌ 
பஜேஹம்‌ பஜேஹம்‌ பஜேஹம்‌ பஜேஹம்‌ ?? 
(சங்கரரி) 
“ அன்ன பூர்ணே ஸதாபூர்ணே சங்கரப்ராண வல்லபே 
ஞான வைராக்ய ஸித்யர்த்தம்‌ பிக்ஷ£ம்‌ தேஹிச பார்வதி?” 
என்றது துதி, ஞானம்‌, வைராக்யம்‌ என்னும்‌ இரண்டு 
மோக்ஷ சாதனங்களையும்‌ பிக்ஷயிடுபவளாக அன்ன பூரணி 
விளங்குகிறாள்‌. 
மூவுலகிலும்‌ முதன்மையாகும்‌ தலம்‌ காசியம்பதி, பாபங்‌ 
களை நீக்கி பவித்திரமாக்குவதில்‌ பராசக்தி விசாலாட்சிக்கு 
ஈடு. இணையே இல்லை என்கிறார்‌ காவ்யகண்‌ டம்‌. 


“ வாராணஸீ சுப்ரகிரேரநூனம்‌ கேஷேத்ரம்‌ பவித்ரம்‌ 
புவனத்ரயேபி 
அர்த்தே ப்ரஜானாம்‌ வித்ருதான்னபாத்ரா 
கெளரீ ஸ்வயம்‌ யத்ர விசால நேத்ரா ?” 


99 


காசிக்ஷூத்திரம்‌ போல்‌! தென்னாட்டிலும்‌ காசிக்கு வீசம்‌ 
அதிகம்‌ என்று திருவாஞ்சியம்‌, குத்தாலம்‌ முதலிய பதிகளைக்‌ 
கூறுவர்‌. கங்கை தன்‌ பாவத்தை காவிரியில்‌ கரைப்பதற்காக 
துலாமாதத்தில்‌ வருகிறாள்‌ என்பது ஐதீஹம்‌. காவிரிக்‌ 
கரையிலே குத்தாலத்‌ தலத்து அரும்பன்ன முலையம்மையும்‌ 
இருத்துருத்தியீசரும்‌ எழுந்தருளியுள்ளனர்‌, இங்கு உத்தாலம்‌ 
தலவிருட்சம்‌. அருங்கலை பல கற்றவர்‌ ஒரு அந்தணர்‌, 
திருத்துருத்தி ஈசரே கதியென முப்போதும்‌ திருக்கோயில்‌ 
சென்று வழிபடுவார்‌. வயது வளர்கிறது. 


“ வ்யாக்ரேவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ?' 
என்று முதுமையும்‌ நரையும்‌ பயமுறுத்துகின்‌ றன புலிபோல்‌. 


எல்லா நவீன விவசாய இயந்திரங்கள்‌, கருவிகள்‌ 


போன்‌ : 24047 
தயாரிப்பவர்கள்‌ : 

எல்‌. ஸீ. ட. இண்டஸ்ட்ரீஸ்‌ 
திருச்சி ரோடு, சிங்காநல்லூர்‌. கோயமுத்தூர்‌-5. 


100 


சன்மத்தைக்‌ காசியில்‌ தொலைப்போம்‌? விச்வ 
நாதரை சேவிப்போம்‌ என்று எண்ணினார்‌. தடுத்தனர்‌ 
மனை மக்கள்‌. ஊரார்‌ உபதேசம்‌ செய்தனர்‌: “எங்கும்‌ 
உள்ளான்‌ இறைவன்‌. விச்வனகுரை இங்கேயே எண்ணி 
இரும்‌”? என்றனர்‌.இருத்துருத்தியீசர்‌ சொன்னவாறு அறிவர்‌. . 
எதையும்‌ செய்யார்‌. மூர்த்தி விசேஷம்‌ தலவிசேஷம்‌, தீர்த்த 
விசேஷம்‌ எதிலும்‌ சிறந்தது காசிமாநகர்‌! என்று உள்ளூர்‌ 
கோயிலை வணங்கவும்‌ மறந்து புறப்பட்டார்‌. அந்நாளில்‌ 
நடந்ததுதானே பிரயாணம்‌ ! வழியோ பெரிய காடு--வழி' 
மறைத்து படுத்துள்ளது மலை போல்‌ பெரிய தொரு பாம்பு. 
தயங்கியபடியே தாண்டிச்‌ செல்ல நினைத்தாரி. சுற்றி வளைத்‌ 
துக்கொண்டது அது. கருட மந்திரத்தை உச்சரித்தார்‌. 
கருடனையும்‌ சட்டை செய்யவில்லை அக்கொடிய நாகம்‌. 


செய்வதறியாது பழக்க வாசனையால்‌, “திருத்துருத்தி 
யீசா, குத்தாலத்துறையும்‌ தேவா, . என அலறினார்‌. 
எங்கிருந்தோ வந்தான்‌ ஒரு பிடாரன்‌. வந்தவன்‌ மகுடி 
ஊத பாம்பின்‌ பிடி தளர்ந்தது. எதிரே நிற்கிறார்‌ உமை. 
மணாளா”. 


“காசி உயர்வு, குத்தாலம்‌ தாழ்வு என்றெல்லாம்‌ 
எண்ணாதே. நீ விரும்பிய காசியை இங்கேயே பெறுவாய்‌ 
இத்தடாகத்து மூழ்கு?'எனக்‌ கூறினார்‌. அவ்வளவில்‌ காவிரித்‌ 
துறையில்‌ எழுந்தார்‌. எதிரே விமலர்‌ விச்வநாதரும்‌ 
விசாலாட்சியும்‌ காட்சியாயினர்‌. உள்ளம்‌ குளிர்ந்தது... 
ஆளந்தப்பட்டார்‌. ஸ்ரீ சங்கரரோ, 


“ காசீக்ஷேத்ரம்‌ சரீரம்‌ த்ரிபுவன ஐநநீ வ்யாபி$ீ ஞான கங்கா 
பக்திச்ரத்தா கயேயம்‌ நிஜகுருசரண த்யானயோக : ப்ரயாக 
விச்வேசோயம்‌ துரீய:ஸகலஐன ம௩:ஸாக்ஷி பதோ அந்தராத்மா 
தேஹே ஸர்வம்‌ மதீயே யதி வஸதி புனஸ்‌ தீர்த்தம்‌ 

அந்யத்‌ கிமஸ்தி ?” 
என்று சரீரத்தையே கா? க்ஷேத்திரமாகவும்‌, ஞானத்தையே 
கங்கையாகவும்‌, பக்தி சரத்தையையே கயையாகவும்‌ குரு 


101 


சரணத்யான யோகமே ப்ரயாசையாகவும்‌, துரியல்கண்ட 
நிலையே விச்வேசனாகவும்‌ கூறுதிறார்‌. 


விந்த்யாசல வாஸினி 


மிர்ஜாபூரிலிருந்து நான்கு மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது 
விந்தியாசலம்‌. நந்தாதேவி என்றும்‌ அழைக்கப்படும்‌ 
இந்தத்‌ தவி தேவர்களால்‌ ஆராதிக்கப்படும்‌ பாத 
பத்மம்‌ உடையவள்‌, பூர்ண சந்திர காந்தியுடைய மூக 
மண்டலத்தையுடைய இவ்வன்னை ஸம்ஸார பயத்தைப்‌ 
போக்குகறவள்‌. ஸம்ஸார பயம்‌ என்பதே புத்தியில்‌ 
தோன்றாது செய்பவள்‌ என்கிறார்‌ கவி காவ்ய கண்டம்‌. 


“ ப்ருந்தார காராதித பாதபத்மம்‌ ௩ந்தாமிமாமிந்து 
ஸமான வக்த்ராம்‌ 
ஆலோக்ய விந்த்யாசல வாஸினீம்‌ நா நாலோசயேத்‌ 
ஸம்‌ ஸ்ருதிதோ பயானி ?? 
இங்கு ஸதி தேவியின்‌ இடதுகால்‌ பெருவிரல்‌ விழுந்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. சிவன்‌ புண்ணிய பாஜன்‌ என்று நாமம்‌. 
தாங்கியுள்ளார்‌. 


அவந்திபுரி (உஜ்ஜெயினி) 


கீர்த்தபெற்ற விக்ரமாதித்தன்‌ இரண்டாம்‌ சந்திர 
குப்தன்‌ ஆகியோரால்‌ ஆளப்பெற்ற தாடு மாளவம்‌, 
உஜ்ஜெயினி மகாகாளியை உபாஸித்தவன்‌ அவ்வரசன்‌. 
இவ்வன்னையே கவிமழை பொழிந்த காளிதாஸனுக்கு 
வாக்விலாஸத்தை அளித்தவள்‌. 

தீத்வாத ஐயோதிர்‌ லிங்கவி தலத்தில்‌ இதுவும்‌ ஒன்று. 

வடநாட்டில்‌ கானி பரமூவத்தின்‌ மேல்‌ நின்ற கோல 
மாய்க்‌ காணப்படுகிறாள்‌. இது ஒரு பெரும்‌ தத்துவத்தை 
உணர்த்துகிறது. சிவமின்றி சக்தியில்லை, சிவத்திலிருந்து 
வெளிப்‌ போந்த சக்தியே அனைத்துக்கும்‌ ஆதாரமாகின்றது, 

2a. அ. 


102 


“ இந்திர ஜாலம்‌ புரிவோன்‌ யாவரையும்‌ தான்‌ மயக்கும்‌ 
தந்திரத்தில்‌ சாராது சார்வதுபோல்‌ ?” 

(குமரகுருபர 
எல்லாம்‌ சிவத்தினால்‌ இயக்கப்படுகிறது எனினும்‌ தான்‌ 
எப்போதும்‌ சாட்ரிபூதமாகவே உள்ளது அச்சிவம்‌. சூரியனும்‌ 
அதன்‌ கரண ஒளிபோலவும்‌ அக்னியும்‌ உஷ்ணமும்‌ போலவும்‌ 
சக்தியும்‌ சிவமும்‌ இரண்டாகக்‌ கண்டாலும்‌ ஒன்றேயன்றி 
வேறல்ல. 

“ நம்‌ கையினால்‌ நாம்‌ அனைத்தும்‌ 
செய்தாற்போல்‌ நாடனைத்தும்‌ 
நங்கையினாற்‌ செய்தளிக்கும்‌ 
நாயகன்‌ ”? 
என்று இருக்களிற்றுப்‌ பாடியார்‌ செய்யுள்‌ இக்கருத்தை 
உணர்த்துகிறது. 

“மோக்மென்னும்‌ ஸ்தானத்தை தழுவவிரும்புவாயாகில்‌ 
ஆனந்தமே உருவாக அமைந்த இவ்வன்னையைத்‌ துதிப்பாய்‌. 
அப்போது இந்த தேவி மோக்ஷத்துக்கு செல்ல உனக்குதரதி 
யச இருப்பாள்‌” என்கிறார்‌ கவி. 

6 ஆனந்த தேஹமிஹ முக்திஸம்க்ஞாம்‌ நாரீம்‌ 
பரிரப்துமபனா மனுஷ்ய 3 
தூதீம்‌ வ்ருணோது ப்ரமதேச்வரஸ்ய காந்தா மவம்திபுர 
௩ாயிகாம்‌ தாம்‌.” 
கைலாஸம்‌ 
கணபதியும்‌ முருகனும்‌ உல்லாசமாக விளையாடும்‌ 
கைலயில்‌ எங்கும்‌ இன்ப மயம்‌ ? செளபாக்கியத்தின்‌ இருப்‌ 
பிடம்‌ அது. பராம்பிகையின்‌ வாசல்‌தலமாகிய கைலாயத்தை 
நினைத்த மாத்திரம்‌ பாபங்கள்‌ அகன்று மங்களம்‌ ஏற்படும்‌. 
யத்ராசலச்சித்ரக்ருதா ஸஹாஹம்‌ ப்ராத்ரா முஹு ; 
கேலித வான்‌ வனேஷுஃ 
தம்‌ ஸித்ததே வரிஷிநுதம்‌ ஸ்மராமி கைலாஸ மாவாஸ 
கிரிம்‌ ஜனன்யா $ 


103 


அகாசத்தில்‌ பூர்ணமாக நிரம்பியவள்‌ இமயத்தின்‌ வெள்ளைப்‌ 
பனியில்‌ விளையாடுகிறாள்‌. சந்திரனை விட அதிக சோபை 
யுடைய அத்தேவி காசி முதலிய முக்கிய கேஷேத்‌ திரங்களில்‌ 
ரகஸ்ய சக்தியாக வஸிக்கிறாள்‌, அதே சக்தி இந்த ஸ்துதி 
யிலும்‌ ஸத்யமாக பூர்ணப்ரகாசத்துடன்‌ விளங்குவதால்‌, 
கைமேல்‌ பலனை அடையலாம்‌ என்று தமது தேவீ பக்தி 
யாதீதிரையை முடிக்கிறார்‌ காவ்ய கண்ட கணபதி. 


“ பூர்ணாம்பரே சீதகரே திகாரம்‌ பிப்ரத்யசேந்த்ரே 
தவலே ஸலிலஈ 
க்ஷேத்ரேஷுஈ காச்யாதிஷு குப்த சக்தி--கெளரீந்தர 
வ்ரஜாஸு ௪ ஸந்நிதத்தாம்‌ * 


PHONE: 4958 
TELE { 


GRAMS: INTERPACK 


Specialists in Quality fine packaging rnaterials of 
Coffee, textiles and confeztioneries Etcs 


INTER PACK | ட்‌ 
nal 


௮/2 
38, Town railway station Road 
SALEM-I1. 


2. பாஸ்கரராயரும்‌ பராசக்தியும்‌ 


பராம்பிகையின்‌ படிவங்களைதி தரிசிக்கும்‌ நோக்கத்தோடு 
இருந்த நான்‌ ஒரு தேவீதாஸிரை அணுகி ஆலோசனை 
கேட்டேன்‌. “ ௮து என்ன படிவம்‌ என்றீர்களே ? படிவம்‌. 
என்றால்‌ வகுப்பு, பிரிவு என்று பிளவைத்தான்‌ குறிக்கும்‌. 
ஈரேழு பதினான்கு உலகங்களையும்‌ ஈன்று, தாயினும்‌ சாலப்‌: 
பரிந்து ஜீவராசிகளைக்‌ காத்து ரட்சிப்பவள்‌ எங்கும்‌ வியாபிதி 
துள்ளவளல்லவா ? அவளைப்‌ பிரித்து, வகுத்து, பின்னப்‌ 
படுத்திப்‌ பார்ப்பது பொருத்தமாயில்லையே ?...?? என்றார்‌. 


“ நியாயம்‌ சுவாமி 1... ஆனால்‌ அண்டம்‌ பிண்டம்‌ இரண்‌ 
டிூலும்‌ அவன்‌ வியாபித்திருக்கிராளல்லவா 2..பிண்டத்தில்‌ 
இருப்பவள்தானே அண்டத்திலும்‌ உள்ளாள்‌ 2.ஃதங்களைம்‌: 
போன்று ஞானம்‌ வளர்ந்ததேவி பக்தன்‌ அல்லவே நான்‌? 
அஞ்ஞானத்‌ திரை என்‌ கண்ணை மறைக்கறதே! முழுமையில்‌: 
அவளை நான்‌ பார்க்க முடியாதல்லவா 2...அதனால்தான்‌ 
யடிவமாக்கிப்‌ பார்த்து இன்புறத்‌ தட்டமிட்டிருக்கிறேன்‌.. 
உங்களாலான உதவியைச்‌ செய்யுங்கள்‌...!?? என்றேன்‌. 


பெரியவர்‌ என்‌ நிலையைப்‌ புரிந்து கொண்டார்‌. பரிபக்குவ 
மாகா விட்டாலும்‌, பரிபச்குவமடைந்த பரமசாதுக்களை 
உணரும்‌ தன்மையுடையவன்‌ நான்‌ என்று தீர்மானம்‌ 
செய்தவராக எழுந்து உள்ளே சென்று, ஒரு பெரிய புஸ்தகத்‌ 


105 


அதைக்‌ கொண்டு வந்து என்‌ கையில்‌ வைத்து; அதோடு ஒரு 
இறிய பொட்டணம்‌ சுத்தமான குங்குமத்தையும்‌ வைத்து, 
“வீட்டுக்கு இது இரண்டையும்‌ எடுத்துப்‌ போங்கள்‌. 
முகம்‌ சுழுவி அம்பிகையை த்யானித்து பிரசாதத்தை 
அணிந்துகொண்டு, இந்நூலை எடுத்து வாசியுங்கள்‌. மிகப்‌ 
பழமையான நூல்‌ இது. அச்சிலும்‌ இல்லை...விற்பனை நிலையங்‌ 
களிலும்‌ இல்லை, தேவி தஸர்களுச்செல்லாம்‌ ஞான 
குருவாக அமைந்த ஒரு பெரியாரின்‌ வரலாறும்‌, அவர்‌ 
இயற்றிய தேவி ஸ்தோத்திரங்களும்‌, பாஷ்யங்களும்‌ இந்நூலை 
அலங்கரிக்கின்றன. படித்துப்‌ பார்த்தர்களானால்‌, பராசக்தி 
படிவங்களைப்‌ பற்றி உங்களுக்கு மேலும்‌ தெளிவு ஏற்படும்‌. 
என்‌ உதவி இல்லாமலேயே படிவ யாத்திரையை மேற்‌ 
கொள்வீர்கள்‌. பின்னர்‌ யாத்திரையின்‌ நுட்ப நுணுக்கங்‌ 
களைப்பிறருக்கும்‌ எடுத்துச்‌ சொல்வீர்கள்‌ ?? என்றார்‌. பக்தி 
சிரத்தையோடு அதைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, அப்பெரியவரை 
வணங்கி விட்டு வீடு திரும்பினேன்‌. 


ஒருவரையொருவர்‌ வணங்குவது என்பது சமுதாயத்தின்‌ 
தோற்றத்திலேயே ஜீவனோடு ஓட்டிய ஒரு பண்பு. வணக்கம்‌ 
வல வகை. கால,தேச, சமய நீதிகளுக்கேற்ப அது மாறுகிறது. 
நமது பாரத ஹிந்து சமுதாயத்தை முதலில்‌ பார்க்கலாம்‌, 
அரங்குவித்து ரம்‌ தாழ்த்தி நின்ற நிலையில்‌ வணங்குவது. 
இந்த இருமுறைகளும்‌ ஹிந்து சமூகத்தின்‌ தனிச்‌ சிறப்பு. 
முஸ்லிம்கள்‌ மண்டியிட்டு தொழுகை நடத்துகிறார்கள்‌. 
கிறிஸ்துவர்கள்‌ இருகரங்களையும்‌ கோத்து சரம்‌ தாழ்த்தி 
இறைவணக்கம்‌ செய்கிறார்கள்‌. சிலர்‌ மண்டியிட்டும்‌ 
வணங்குவது உண்டு. நம்மைப்‌ போல்‌ தரையோடு 
தரையாகப்‌ படுத்து வணங்குவது உலகில்‌ வேறு எந்தப்‌ பகுதி 
யிலும்‌ இல்லை, ஆனால்‌, வெவ்வேறு வகையில்‌ இந்த உடல்‌ 
உறுப்புக்களை நீட்டியும்‌ மடக்கியும்‌ வணங்குவோர்‌, எல்லா 
வற்றிற்கும்‌ மேலான ஒரு வஸ்து, கண்டறியாத வஸ்து, 
அம்புலன்களைக்‌ கடந்த வஸ்து, அதுவே பரம்‌ பொருள்‌ என்ற 
எண்ணத்தின்‌ அடிப்படையிலே அந்த பரப்ரும்மத்தை அவர 
அவருடைய மதக்‌ கொள்கைக்கேற்ப சிந்தையில்‌ இருத்தி 


106 


வணங்ருநறோர்கள்‌. முஸ்லிம்கள்‌ அல்லாவையும்‌, கிறிஸ்துவர்‌ 
கள்‌ இயேசுவையும்‌ பரம்பொருளாகக்‌ கருதுஒறார்கள்‌. 
ஆனால்‌, நாமோ தாய்வழிபாட்டை முதன்மையாக வைத்து 
வாழ்ந்து வருகிறோம்‌. “மாதா, பிதா, குரு, தெய்வம்‌ ??' 
இப்படி ஒருவரிசை. முதலிடம்‌ பெற்றிருக்கும்‌ தாயின்‌ திறா 
வுருவில்‌ பிதா, குரு, தெய்வம்‌ மூன்றும்‌ அடக்கமாக 
விடுறது. ஆகவே, தாயை விட சக்தி வாய்ந்ததொரு 
தெய்வம்‌ நமக்கு இல்லை, அந்தத்‌ தெய்வத்தாயின்‌ இருக்‌ 
கோலமே நாம்‌ காணும்‌ இந்த உலகம்‌. எல்லாம்‌ அவளுடைய 
பிரதிபலிப்பு. 


மேற்குறிப்பிட்ட எண்ண அலைகள்‌ மனத்தளத்தில்‌: 
வீசிக்‌ கொண்டிருந்த போது தேவீ தாஸர்‌ கொடுத்த தேவிப்‌ 
ரஸாதம்‌ ஞாபகத்திற்கு வந்தது. சர்வமங்களத்தையும்‌ 
அளிக்க வல்லதான அந்த குங்குமப்ரசாதத்தை நெற்றியில்‌ 
இட்டுக்கொண்டு, அவர்‌ கொடுத்த நூலைப்‌ பிரித்து வாசித்‌ 
தேன்‌. என்‌ எண்ணங்களுக்கு பலமளிப்பது போல்‌ அந்நூலா 
சிரியர்‌ முதன்‌ முதலில்‌ “ ஸ்ரீமாதா '? என்ற சொல்லுக்கு 
விளக்கம்‌ கொடுத்திருந்தார்‌. நூறு பக்கங்களுக்கு மேல்‌ 
இருந்த அந்த விளக்க உரையைக்‌ கண்ணீர்‌ கசியவரசித்தேன்‌. 
அந்த வர்ணனைக்கு ஈடு இணை கிடையாது. என்னைப்‌ பெற்‌: 
றெடுத்த தாய்‌ இல்லை. அவள்‌ முன்னால்‌ வந்தவள்‌ 8 
கிரமப்படி முன்னால்‌ போய்‌ விட்டாள்‌. அவளை ஈன்ற தாயை 
நான்‌ அறியேன்‌. ஆனால்‌ அந்த வர்ணனையைப்‌ படித்து முடித்‌ 
ததும்‌ அனைத்துயிரையும்‌ ஈன்ற அந்தத்‌ தெய்வத்தாயை 
அறிந்து கொள்ள முடிந்தது. பராசக்தியின்‌ படிவங்களைக்‌ 
காணத்துடித்துக்‌ கொண்டிருந்த எனக்குத்‌ தாயின்‌ 
திருவுருவை மிக மிக எளிதாக எடுத்துக்‌ காட்டிய அந்நூலின்‌ 
ஆசிரியர்‌ யார்‌என்பதைக்‌ கவனிக்கலானேன்‌. 


அதை உற்று நோக்கியதும்‌ மெய்‌ சிலிர்த்தது॥ கண்கள்‌ 
ஆனந்த பாஷ்பத்தைப்‌ பெருக்க. கரங்கள்‌ என்னையுமறி” 
வாராமல்‌ உயரிந்து குவிந்தன. எப்போதோ ஒரு தடவை 
அறியாப்‌ பருவத்தில்‌ பெற்றோரோடு ஒரு கலியாண: 


107 


வைபவத்திற்காகப்‌ போயிருந்த அந்தச்‌ சின்னஞ்சிறு கிராமம்‌ 
_ பாஸ்கரராஜபுரம்‌--மனக்கண்களில்‌ பளிசிசிட்டது. 
“ஆஹா! இத்தனை மகிமை வாய்ந்தணரா அது? 
அங்கேயா லலிதா ஸஹஸ்ரநாம பாஷ்யம்‌ இயற்றி யருளிய 
தேவீதாஸ மேதை வாழ்ந்து வந்தார்‌...? உலகம்‌ 
அறியா நிலையில்‌ எப்போதோ போலோம்‌. இப்போது உலக 
மறிந்த நிலையில்‌ உடனே ௮ங்கு போக வேண்டும்‌. போவ 
தற்கு முன்பு அவர்‌ இயற்றிய இந்த பாஷ்ய நூலைப்‌ படித்து 


அமிர்தாஞ்சனம்‌ 


விரைவில்‌ குணமளிக்கிறது! 


Amrutanjan Limited 


Luz Church Road 
MADRAS-4. 


அமிர்தாஞ்சனம்‌ தலைவலி, ஜலதோஷம்‌, சுளுக்கு, தசைவலி 
இவற்றிலிருந்து விரைவில்‌ குணமளிக்கிறது. உபாதை ஏற்‌ 
பட்டுள்ள இடத்தில்‌ சிறிதளவு அமிர்தாஞ்சனம்‌ தடவி துரித 
நிவாரணம்‌ பெறுங்கள்‌. 75 வருடங்களாக குடும்பங்களில்‌ பயன்‌ 
பட்டு வரும்‌ நம்பகமான நிவாரணி அமிர்தாஞ்சனம்‌. எப்‌ 
போதும்‌ ஒரு பாட்டில்‌ கைவசம்‌ இருக்கட்டும்‌. சிக்கனமான 
ஜாடிகளிலும்‌, கைக்கு அடக்கமான டப்பாக்களிலும்‌ 
கிடைக்கிறது. 


10 மருந்து பொருள்கள்‌ ஒருங்கே சேர்ந்த 


அமிர்தாஞ்சனம்‌ வலிகளுக்கும்‌ ஜலதோஷத்திற்கும்‌ 
ஏற்ற நிவாரணி 


108 


அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌? என்று துடிப்போடு 
அத்தெய்வீக இலக்கியத்தை ஆழ்ந்து படித்தேன்‌. 


[மீ பாஸ்கரராயர்‌ மஹாராஷ்ட்ரத்தில்‌ பிறந்து, இளம்வயதி 
லேயே சகல்‌ சாஸ்த்ரங்களையும்‌ பயின்று, காலக்ரமத்தில்‌ 
சிறப்பான தொரு விற்பன்னராய்த்‌ திகழ்ந்தார்‌. பால்ய வயதி 
லேயே மஹாபண்டிதர்கள்‌ வாழ்ந்து வந்த புண்ய தலமாகிய 
காசி மா௩கருக்குச்‌ சென்று தகுந்த தொரு குருவிடம்‌ சிஷ்யனாக 
இருந்து கல்வி கேள்விகளை அபிவிருத்தி செய்து கொண்டு, 
நாடு வியக்கும்‌ வகையில்‌ தேவி வழிபாட்டின்‌ மேன்மையை 
எடுத்துக்‌ கூறும்‌ வல்லுனராகத்‌ திகழ்ந்தார்‌. அவருடைய வாழ்‌ 
நாளில்‌ பெரும்‌ பகுதி சோழ நாட்டில்‌ கழிந்தது. தஞ்சை 
மன்னர்களின்‌ குருதேவராகவும்‌, ஆஸ்தான வித்வானாகவும்‌, 
மந்த்ரராலோசனை கூறுபவராகவும்‌ இருந்த ஸ்ரீ பாஸ்கரராயருக்கு 
அநேக கிராமங்களை மன்னன்‌ மான்யம்‌ வழங்கினான்‌. 
வேத பரிபாலனம்‌ தேவீ த்யானம்‌ இரண்டையும்‌ தமது 
இரண்டு கண்களாகக்‌ கொண்டு வாழ்ந்த அப்பெரியார்‌, 
இவ்விரண்டும்‌ என்றென்றும்‌! பாரதத்தில்‌ தேய்வின்‌ றி மேலும்‌ 
மேலும்‌ பரவ வேண்டி, மான்யக்‌ கிராமங்களில்‌ பெரும்‌ பகுதியை 
வேத சாஸ்த்ர மேதைகளுக்கு தானம்‌ செய்து கொடுத்து, அவர்‌ 
களைப்‌ பராமரிப்பதன்‌ மூலம்‌ நமது ஸநாதன தர்மத்தைப்‌ 
பராமரித்து வந்தார்‌. அவருக்கென எஞ்சியிருந்த குக்கிராமம்‌ 
அவர்‌ பெயரையே பிற்காலத்‌ தில்‌ தாங்கி பாஸ்கரராயபுரம்‌ 
என வழங்கலாயிற்று.] 


நூலாசிரியரின்‌ வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக அந்‌ 
நூலில்‌ தரப்பட்டிருந்தது. ஆனால்‌ ஐகந்மாதாவின்‌ திருப்‌ 
பாத கமலங்களில்‌ சரணடையும்‌ பக்தனுக்கு பாஸ்‌ கரராயர்‌-. 
தமது லலிதா ஸஹஸ்ரநாம பாஷ்யத்தின்‌ மூலம்‌ மகத்தான 
தொரு பாக்கியத்தை வாரி வழங்குகிறார்‌. அம்மாபெரும்‌ 
நூலப்படிக்கும்‌ போது நாம்‌ அதில்‌ மூழ்கிவிடுகிறோம்‌. ஒன்றிப்‌ 
போய்‌ விடுறோம்‌. எத்தனை தடவை படித்தாலும்‌ அது ஒரு 
தெவிட்டாத தேனமூது. அந்தத்‌ தேவாமிர்தத்தை நாலைந்து 
மூறை படித்து இன்புற்ற பீன்பு, அந்நூலை எனக்குத்‌ தந்த 


௩ 


109 


தேவீ தாஸரிடம்‌ மீண்டும்‌ சென்று என்‌ நன்றியையும்‌ 
மரியாதையையும்‌ தெரிவித்துக்‌ கொண்டேன்‌. அவரும்‌ பெரு 
மிதத்தோடு, 4! முதலில்‌ பாஸ்கர ராஜபுரத்திற்குப்‌ போய்‌, 
அம்மகானால்‌ எழுப்பப்‌ பெற்ற தேவாலயத்தை தரிசனம்‌ 
செய்யுங்கள்‌. அப்புறம்‌ உமது * பராசக்தி படிவ? யாதிதிரை 
பூரணமாக நிறைவேறும்‌,..?? என்று ஆசீர்வதித்து அனுப்‌ 
னார்‌. அன்று இரவே அந்த மகான்‌ பாத தூளி பட்ட 
கிராமத்திற்குப்‌ பிரயாணமானேன்‌, 


பாஸ்கர ராய்புரம்‌ 

கும்பகோணம்‌ _ மாயவரம்‌ நெடுஞ்சாலையில்‌ ஒரு சிறிய 
கிராமம்‌, ஊருக்குள்‌ நுழையும்‌ போதே பக்தி மணம்‌ கமழ்‌ 
கிறது. புராதன ஆஸ்தீகக்‌ குடும்பங்கள்‌ நாலைந்து மிகப்‌ 
பழமையான ஓட்டு வீடுகளில்‌ வசித்து வருகின்றன. அந்தக்‌ 
குடும்பத்தினர்கள்‌ அனைவருமே ஓரோரு விதத்தில்‌ பாஸ்கர 
ராயரோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள்‌. ஸ்ரீ வித்யையின்‌ 
இருப்பிடமாகக்‌ காட்சியளித்த அந்தக்‌ கிராமத்தில்‌ கால்‌ 
படிய நடக்கவே கூடியது, கிராமத்தின்‌ பிரதான தெருவை 
யடைந்ததும்‌, பணிவோடு இரு கைகளையும்‌ பூமியில்‌ ஊன்றி 
வணங்கிவிட்டு, தெருவின்‌ கிழக்குக்‌ கோடியில்‌ அன்னைக்‌ 
காவிரியின்‌ அன்பு மடியில்‌ தவழ்ந்து விளையாடிய அத்தேவா 
லயத்தின்‌ சிறிய கோபுர வாயிலை நெருங்கினேன்‌. 

கோயில்‌ சிறியது. மூர்தீதியும்‌ ஏறியது தான்‌. ஆனால்‌ 
கீர்த்தி மிக மிகப்‌ பெரியது. அம்பிகையின்‌ திருநாமம்‌ 
ஆனந்தவல்லி. பாஸ்கர ராயரின்‌ அருமைப்‌ பத்னியின்‌ பெயர்‌ 
ஆனந்தி. ஈசன்‌ பெயர்‌ பாஸ்கரேச்வரர்‌. இந்த கிராமத்தின்‌ 
பெயருக்கும்‌, இங்கு கோயில்‌ கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ 
மூர்த்திகளின்‌ திருநாமங்களுக்கும்‌ காரணமாயுள்ளஅந்த 
ஸ்ரீ வித்யை தம்பதிகளை மனக்கண்‌ கொண்டு பார்த்து வணங்க 
னேன்‌. ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு 
நிரிமாணிக்கப்பட்ட ஆலயமாயிருந்தும்‌ அதுபுது மெருகோடு 
பிரகாசித்துக்‌ கொண்டிருந்தது. அவ்வப்போது கோயிலைப்‌ 
அழுது பார்த்து, சீர்ப்படுத்தி வைக்கிறார்களாம்‌. ஸ்ரீ பாஸ்கர 


110 


சாயருடைய அருமை பெருமைகளை எடுத்துச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு வற்த உள்ளூர்‌ பிரமுகரீ மிகவும்‌ பக்தி விஷயத்‌. 
தோடு லை விவரங்களை எடுத்துரைத்தார்‌. 


பிராகாரத்தை வலம்‌ வந்து மூலஸ்தான சந்நிதிகளைத்‌ 
தரிசிக்க உள்ளே சென்றேன்‌. அங்கு ஆனந்தவல்லி அம்மனின்‌ 
சந்நிதியில்‌ பெரியதொரு ஸ்ரீ சக்ரம்‌ பிரதிஷ்டை செய்யப்‌ 
பட்டிருந்தது. அப்பேோது நவராத்ரி சமயமாதலால்‌ 
லக்ஷார்ச்சனை நடந்து கொண்டிருந்தது. ஸ்வர சுத்தமாக 
ஒவ்வொரு நாமாவுக்கும்‌ முன்னால்‌ ௮அம்பாளுடைய பீஜாக்ர 
மற்த்ரங்களையும்‌ சொல்லி, இர வைதிக பிராமணர்கள்‌ 
அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள்‌. மெய்சோர அக்‌ 
காட்சியில்‌ லயித்திருந்த என்‌ எண்ணத்தில்‌ பாஸ்கர ராயர்‌ 
வியாபித்து நின்றார்‌. உள்ளம்‌ அம்‌ மகானோடு உரையாடியது. 


“என்ன திட்டத்தோடு நீ இங்கே வந்திருக்கிறாய்‌ 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. உன்‌ தூய சங்கற்பம்‌ நிறை: 


Mfrs. of All kinds of Bottles 


South India Glass & Enamel Works. 
SALEM. 


111 


வேற உதவி செய்கிறேன்‌. என்னோடு வருகிறாயா 9? என்று 
உள்ளத்தின்‌ ஒரு பாகத்தில்‌ அமர்ந்து அந்த மகான்‌ 
கேட்டார்‌. 


உள்ளத்தின்‌ மற்றொரு “பாகம்‌ உவகையோடு, 4 என்‌ 
வேண்டுகோளும்‌ அதுதான்‌. அன்னையின்‌ படிவங்களைப்‌' 
பார்க்கப்‌ புறப்பட்டிருக்கிறேன்‌. அதற்கு உற்ற துணை தங்களைக்‌. 
காட்டிலும்‌ உலகில்‌ ஒன்றும்‌ இல்லையோ? நான்செய்த 
பெரும்‌ பாக்கியம்‌. தாங்களே வலிய வந்து எனக்கு பேருப்‌ 
காரம்‌ செய்கிறீர்கள்‌. தங்கள்‌ வழியில்‌ சென்று கோடானு 
கோடி. மக்கள்‌ இன்று பராசக்தியின்‌ பேரருளுக்குப்‌ பாத்திர 
மாக யிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ நானும்‌ ஒருவன்‌ என்றாலும்‌, 
அவர்களைக்‌ காட்டிலும்‌ நான்‌ ஒரு படி உயர்ந்தவன்‌ என்று 
நான்‌ பெருமைப்படக்‌ காரணமாக தாங்களே என்னை 
அழைத்துச்‌ செல்ல முன்‌ வற்திருக்கிறீர்கள்‌.” என்று எக்களிப்‌' 
போடு உரைத்தது. உடன்‌ அம்‌ மகான்‌ முன்னே செல்ல அவர்‌ 
பின்னால்‌ நான்‌ சென்றேன்‌. 

நாம்‌ வாழும்‌ இந்த உலகத்தை மாயப்ரபஞ்சம்‌ என்று 
அத்வைத தத்வம்‌ கூறுகிறது. ஆனாலும்‌, நாம்‌ பிரத்யட்சத்‌ 
இன்‌ பிடியில்‌ சிக்குண்டு உழலுகிறோம்‌. காணுவதெல்லாம்‌ 
மாயை என்ற உணர்வு அவ்வப்போது ஏற்படுகிறதே தவிர. 
அதை ஒப்புக்கொள்ள முடியாமல்‌ மாயை வந்து குறுக்கே 
நிற்திறது.இவ்வாறு உணர்வு பிளவுபட்டதும்‌ உலக சீருஷ்டிக்‌ 
குக்‌ காரணமான கண்ணுக்குப்‌ புலப்படாத அந்த வஸ்‌ துவைச்‌ 
கருத்தில்‌ வைதிது ஆராய்கிறோம்‌. இந்த ஆராய்ச்சியின்‌ 
முடிவாக ச்ருஷ்டிக்குக்‌ காரணமாயிருப்பவளைத்‌ தாய்‌ என 
விளிக்கறோம்‌. நம்மைப்‌ பெற்றெடுத்த தாயின்‌ தாயையும்‌, 
அவள்‌ தோன்றக்‌ காரணமாயிருந்த குடும்ப மூதாதையர்‌ 
களையும்‌ ஈன்ற தெய்வத்தாயை “பராசக்தி என்றும்‌, “அந்தப்‌ 
பராசக்தியே பரம்‌ பொருள்‌; அவளே ஐகந்மாதா, அகில 
உலகங்களையும்‌ ஈன்ற தாய்‌” என்றும்‌ கொண்டாடுகிறோம்‌. 
அத்தகைய பெருமை வாய்ந்தவளை லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ 
முதன்‌ முதலில்‌ வைத்து--ஸ்ரீமாதா--சக்தி வழிபாட்டை 
ஆரம்பித்து வைக்கிறது. 


112 


ச்ருஷ்டி, ஸ்திதி, ஸம்ஹாரம்‌ முத்தொழிலையும்‌ செய்பவன்‌ 
இந்த பராசக்தி என்று உணரித்துறெது. ஸஹஸ்ரநாமத்தின்‌ 
மூன்று முதல்‌ நாமாக்கள்‌_- ஸ்ரீ மாதா ஸ்ரீ மஹ்£ரராக்ளீு 
ஸ்ரீ மத்ஸிம்ஹாசனேச்வரீ_இம்‌ மூன்று நாமாக்களின்‌ 
சொருபமாகத்‌ திகழ்பவள்‌ அகலாண்டேச்வரி. ஜம்புகேசி 
வரம்‌ என்ற திருஆனக்காவில அவள்‌ கம்பீர்யமாகக்‌ காட்ட 
தருகிறாள்‌. அலை அண்டங்களையும்‌ ஈன்று, அவற்றிற்கு தாயா 
கவும்‌ ராணியாகவும்‌ இருந்து பரிபாலனம்‌ செய்து வருஒருள்‌.. 
இங்கு அம்பிகை நின்றபடி காட்சி தந்தருளினாலும்‌ 
ஸர்வோத்க்ருஷ்டமான ஸிம்ஹாஸனத்தில்‌ அமர்ந்திருப்ப 
தாக ஐதீகம்‌. ஏனெனில்‌ இந்தப்‌ பராம்பிகையை அகில 
உலக அரசி என்று--ஸ்ரீ மஹாராக்ஞீ--என்று சொல்லப்படுவ 


Regd. No. 159293 


தயாரிப்பு : 
அப்பாய்‌ காபி ஓர்க்ஸ்‌ 
திருச்சிராப்பள்ளி. 


113 


தால்‌ அரசிக்கு உரிய ஸிம்ஹாஸ்னம்‌ சூக்மமாக இங்கு, 
பொருந்துகிறது. 


சிதக்னீ குண்டத்தில்‌ ஆவிர்ப்பவித்து தேவர்களுடைய 
ின்னல்களைத்‌ தீர்த்து அம்பிகையின்‌ சித்த ஸ்வரூபத்தை 
ராப்பள்ளி மலையிலே தரிசனம்‌ செய்தேன்‌. தாய்க்குத்‌ 
தாயாக இருந்து சேய்‌ தோன்றக்‌ காரணமாயிருந்த பெறு. 
மான்‌ தாயுமானவரின்‌: துணைவியான மட்டுவார்க்‌ குழலியின்‌ 
இருவுருவில்‌ லலிதையின்‌ சித்தஸ்வரூபம்‌ பிரகாசிக்றெது. 
அற்ததி தெய்வநிலையை உற்றுக்‌ கவனித்தபோது கணக்கி 
லடங்கா கரணங்களை வெளிப்படுத்தி உலகையே சிவக்கசி 
செய்யும்‌ குர்யனுடைய காந்தி பிரதிபலித்தது. பிரகாசம்‌,, 
விமர்சம்‌ இவ்விரண்டின்‌ இலக்கணமாகத்‌ திகழ்ந்த மட்டு 
வார்க்குழலியை வைத்த கண்‌ வாங்காமல்‌ நான்‌ பார்த்த. 
போது ஸ்ரீபாஸ்கரராயர்‌, 4 பக்தா 1 அம்பாளுக்கு மூன்றுவித 
ரூபங்கள்‌ உண்டு. அவற்றை ஸ்தூலம்‌, ஸுக்ஷ்மம்‌, பரம்‌ என்று 
சாஸ்திரங்கள்‌ குறிப்பிடுகின்றன. கர, சரணாதி அவயவங்‌: 
களோடு கூடியது ஸ்தூலம்‌; மந்த்ராக்்ரங்கள்‌ மயமாக 
இருப்பது ஸுகஷ்மம்‌ ; வாஸனாமயமாக இருப்பது பரம்‌ ர 
ஸ்தூலரூபத்தைத்தான்‌ பலவிதமாக பிரதிஷ்டை செய்து: 
வழிபடுகிறார்கள்‌. பாமரர்களுக்கு இற்த ஸ்தூல தரிசனம்‌. 
சகல செளபாக்கியங்களையும்‌ அளிக்கிறது. அவர்களைக்‌ 
காட்டிலும்‌ ஒருபடி மேலே இருக்கும்‌ உபாஸகர்கள்‌ யநீதிரத்‌. 
தில்‌ பீஜாக்ரங்களை வடித்து தேவியை ஆராதித்து பெரும்‌ 
பயனை அடைகிறார்கள்‌. பரம்‌ என்ற வாஸ்னாமயத்தில்‌ 
லயிப்பவர்‌ தவச்ரேஷ்டர்கள்‌. மெஞ்ஞானிகள்‌, ஸ்தூலமாக. 
அவர்களையே நாம்‌ காண்பது அரிது என்னும்‌ போது, அந்தப்‌: 
பரப்ரும்மஸ்வரூபிணியின்‌ தன்மையை எப்படி. உணரமுடியும்‌... 
ஆகவே, ஸ்தூல ரூப தரிசனத்தைத்‌ தொடர்ந்து செய்யலாம்‌ 
புறம்படுவோமா 9? என்று கேட்டார்‌. தேவீ உபாஸகரி 
களின்‌ சகரமெனத்‌ திகழும்‌ ஒரு மகான்‌ எனக்கு வழிகாட்டி. 
யாக வந்திருக்கும்போது, நான்‌ அவர்‌ விருப்பத்தை ஏன்‌ 
மறுத்துப்‌ பேசப்போகிறேன்‌? 


114 


வயலூரை அடைந்தோம்‌ 1 தநயன்‌ புகழ்‌ நிழலில்‌ தாய்‌ 
பேரின்பத்தைப்‌ பருகிக்கொண்டு ஆனந்தமாகக்‌ காட்டி 
தருகிறாள்‌. தான்‌ பெற்றபிள்ளை பேரும்‌ புகழும்‌ எய்தி 
பெருமையோடு இருப்பதைக்கண்டு பொருமைப்படுவது 
தாய்க்குலத்தின்‌ தன்மை அல்லவே! தாயையும்‌ தனயனையும்‌ 
தரிசித்துவிட்டு அம்பிகையின்‌ சர்வசாமான்ய தோற்றத்தில்‌ 
ஒன்றாயெ மாரியம்மன்‌ பிரதிஷ்டையை சமயபுரத்திலும்‌, 
சிறுவாச்சூரிலும்‌ பார்த்து இன்புற்றோம்‌. அநேகமாக 
௮ம்பிகையின்‌ மூர்த்தங்கள்‌ எங்குமே நான்கு கரங்களோடு 
அமையப்‌ பெற்றிருக்கன்றன. அவயவ மந்த்ர ரீதியில்‌ அந்து 
அமைப்பை ஆராய்ந்தால்‌ * அச்வாரூடா, ஸம்பத்கரீ, 
மந்த்ரிணி, வாராஹீ *? என்ற நான்கு பராசக்தி அம்சங்களே 
௮ந்நான்கு கரங்களும்‌ என்பது தெளிவாகும்‌. ஒரு 
பண்டத்தை தன்‌ வசம்‌ இழுத்துக்‌ கொள்ள உபயோகிக்கப்‌ 
படும்‌ கயிறை பாசம்‌ என்கிறோம்‌. அம்பிகையின்‌ இடது இரு 
கரங்களில்‌ 8ழ்க்கரத்தில்‌ பெரும்பாலும்‌ இந்தப்‌ பாசக்கயிறு 
ஓர்‌ ஆயுதம்போல்‌ அமர்ந்திருக்கறது. தன்னை நாடி வரும்‌ 
பக்‌இ உள்ளத்தை இந்தப்‌ பாசக்கயிறு கொண்டு தன்பால்‌ 
இழுத்து அனுக்ரஹம்‌ செய்கிறாள்‌. ஸம்பத்கரீ என்ற 
அதிஷ்டான தேவதையை ஆதாரமாகக்‌ கொண்டுள்ள 
அங்குசம்‌ அம்பாளின்‌ வலக்கரங்களின்‌ 8ழ்க்கரத்தில்‌ இடம்‌ 
பெறுகிறது. யானையை அடக்கி ஆள யானைப்பாகன்‌ 
உபயோகிக்கும்‌ அங்குசம்‌, அடியாரின்‌ அகந்தையை அடக்க 
அவள்‌ கையில்‌ அடங்கியுள்ளது. மந்ரிணீ என்ற கரும்புவில்‌ 
அம்பிகையின்‌ இடது கரத்திலுள்ள மற்றோர்‌ ஆயுதம்‌. இற்த 
இனிய ஆயுதத்தைப்‌ பிரயோகித்து பக்தனின்‌ உள்ளத்தி 
லுள்ள .விகல்பதீதை அகற்றி ஸங்கல்பத்தைத்‌ தோற்றுவிக்‌ 
கிறாள்‌ அந்த தெய்வத்தாய்‌. இதற்கு மந்ரிணீ என்பது அதிஷ்‌ 
டான தேவதை. இக்கரும்புவில்லில்‌ நாணேற்றி பூட்டப்படும்‌ 
பாணங்களே பஞ்சதன்மாத்ரைகள்‌. (சப்த, ஸ்பர்ச, ரூப, ரஸ 
கந்தம்‌) இவையெல்லாம்‌ உடலை நோக வைக்காமல்‌ உள்ளத்‌ 
இலுள்ள களங்கங்களைப்‌ போக்கும்‌ பாணங்கள்‌. இச்சாசக்தி , 
ஞானசக்‌இ, இரியாசக்தி ஆகிய முப்பெரும்‌ சக்திகளின்‌ 
மூலமான அன்னை பராசக்தி இந்த ஆயுதங்களை அவ்வப்‌ 


115 


போது ஏவி பக்தனின்‌ உள்ளப்‌ பாங்கும்‌ பண்பும்‌ வளர 
உதவி செய்ஒரறாள்‌. 

தஞ்சை மாரியம்மனைத்‌ தரிசித்துக்‌ கொண்டு தஞ்சைப்‌ 
பேருடையானுயுடைய குடும்பத்‌ தலைவி பெரியநாயகி 
யையும்‌, தனி ஆலயம்‌ அமைதிதுக்‌ கொண்டு அஷ்டலச்வர்‌ 
யங்களையும்‌ அன்பர்களுக்கு வாரி வழங்கும்‌ பங்காரு 
காமாட்சியையும்‌ கண்டு களித்தேன்‌. காமாட்டு கோயிலின்‌ 
சற்நிதயிலேயே என்னை நிறுத்தி வைத்துக்‌ கொண்டு 
ஸ்ரீபாஸ்கரராயர்‌ அம்பிகையை பாதாதி கேசம்வரீணனணை 
செய்தார்‌. 

பராசக்தியின்‌ செம்பஞ்சுக்‌ குழம்பைப்‌ போன்று காற்இ 
'யோடு கூடிய சிகப்பு நிறத்தில்‌ விளங்கி,பிரும்மாண்டங்‌ 


மோட்டார்கள்‌ & 
பம்புகள்‌ 


ELTEX 
3-172 


்‌  மாஜோபிளாக்குகள்‌ 


தரத்திலும்‌, 
உழைப்பிலும்‌, 


உறுதியிலும்‌, 
சிககனத்திலும்‌; 
சிறந்தவை. 


தயாரிப்பாளர்கள்‌ ; 
எல்டெக்ஸ்‌ இன்ஜினீயரிங்‌ கார்ப்பொரேஷன்‌ (பி) லிட்‌... 
கணபதி போஸ்ட்‌ -- கோயமுத்தூர்‌-6 
கிளைகள்‌ ; மதராஸ்‌ & சேலம்‌ 


116 


களையும்‌ தனது காநிதியில்‌ முக்கி மூழ்க வைக்கிறாள்‌... 
அவளுடைய கூற்தலில்‌ இயற்கையாகவே சகலவித புஷ்பா: 
கஸின்‌ நறுமணம்‌ மாறி மாறி வீசுவதால்‌ அவள்‌ கேசத்தை. 
அலங்கரிக்கும்‌ புஷ்பங்கள்‌ வாசனையை இழுத்து விடுகின்றன. 
அவள்‌ கேசத்தின்‌ மூலஸ்தானத்தை மறைதீதுகி கொண்‌: 
டிருக்கிறது. குருவிந்த மணிகளாலான கீரீடம்‌. இற்தகி 
க்ரிடதீதை மட்டும்‌ தியானம்‌ செய்யும்‌ சக்திதாஸனுக்கு 
காமம்‌, அனுராகம்‌, மங்களம்‌, விஷ்ணு பக்தி ஆகியவை சிதீதிச்‌ 
இன்றன. மலைமகளாகவும்‌, அலைமகளாகவும்‌, கலைமகளாகவும்‌ 
பராசக்தி பத்மாசனத்தில்‌ அமர்ந்து வெவ்வேறு ஆலயங்களில்‌: 
குருவிந்த மணி கரீடத்தைத்‌ தரித்து தரிசனம்‌ தருவதைக்‌ 
காண்போர்‌ பாக்கியசாலிகள்‌, அந்தக்‌ இரிடத்தின்‌ அடிப்‌ 
யாகத்தில்‌ அஷ்டமீ சந்திரன்‌ உதயமாக யிருப்பதுபோல்‌ 
அவள்‌ நெற்றி திகழ்கிறது. சந்திரனில்‌ சிறிது களங்கம்‌ தென்‌ 
படுகறதல்லவா ? அதைப்‌ போல்‌ அன்னையின்‌ நிலாபோன்ற 
நெற்றியில்‌ திலகம்‌ சற்றே காருண்யமான களங்கத்தை 
உண்டாக்குகிறது. புருவங்கள்‌, மன்மதனுடைய அழகிய 
அரண்மனையை மேலும்‌ அழகுபடுத்தும்‌ தேர்ச்சிலைகள்‌ போல்‌ 
அவள்‌ மந்தகாசமான முஃப்பிரவாகத்தில்‌ நீந்தும்‌ மீன்‌ 
குஞ்சகள்‌ போன்ற நயனங்களின்‌ மேல்‌ விளங்கு 
இன்றன. அவன்‌ நாசியை அன்றலர்ந்த சம்பகபுஷ்பத்‌. 
தற்கு ஒப்பிடலாம்‌. ௮நித நாசியின்‌ ஒளியோடு போற்றப்‌ 
படுறது. அவன்‌ தரித்துக்‌ கொண்டிருக்கும்‌ சுக்ரநட்சத்திற்கு. 
ஒப்பான மூக்கணி., 

பஞ்சநத க்ஷேத்திரமாகிய திருவையாறில்‌ சிறிது நேரம்‌ 
தங்க, பூலோக கைலாயங்களில்‌ ஒன்றென சவபக்தர்களால்‌ 
போற்றப்படும்‌ இருக்கோயிலில்‌ மூர்த்திகளை தரிசனம்‌ செய்‌ 
தோம்‌ அம்பிகையின்‌ சந்நிதியில்‌ ஸ்ரீபாஸ்கரராயர்‌ நாம்‌. 
கண்டுணர்ந்த ஆயிரம்‌ பராசக்தி படிவங்களின்‌ வர்ணனையை 
மேலும்‌ தொடர்ந்தார்‌. 

அன்று தைமாத வெள்ளிக்கிழமை. அம்பிகை சரிவால்‌ 
கார பூஷிதையாக விளங்குகிறுள்‌.ஸுமங்கலிகளுக்கு தாடங்‌ 
கம்‌ மிக மிக அத்யரவச்யமான ஆபரணம்‌. அவர்களுடைய 


117 


மாங்கல்ய பாவம்‌ மங்காமல்‌, மறையாமல்‌ இருக்க தாடங்கம்‌ 
பாதுகாப்பாக அமைநிறது. பராசக்தியின்‌ தாடங்க 
மகிமையை ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ வெகு அழகாக விளக்கியுள்ளார்‌. 
ஆலகால விஷத்தையுண்ட பிறகும்‌ பரமசிவன்‌ உயிருக்கு 
ஹானி ஏற்படாமல்‌, இருற்ததற்குக்‌ காரணம்‌ பரமேச்வரி 
யான ஐகந்மாதாவின்‌ காதுகளில்‌ சூர்ய சந்திரர்களைப்போல்‌ 
பிரகாசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ தாடங்கள்தாம்‌ என்று அந்த 
மகான்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


அங்கேயிருந்து பட்டீ.சிவரம்‌ சென்று ஞானாம்பிகையைத்‌ 
தரிசித்தோம்‌. பத்மராகரத்னத்தில்‌ செய்யப்பட்ட கண்ணாடி. 
யைக்‌ காட்டிலும்‌ ஒளி வீசக்‌ கூடிய கன்னங்களை உடையவள்‌ 
இந்த ஞானாம்பிகை. அஞ்ஞானம்‌ என்ற இருள்‌ நீங்கி மெய்ஞ்‌ 
ஞானம்‌ என்ற சூர்ய காந்தி சமூகத்திற்குக்‌ ட்ட பேருதவி 
செய்கிறாள்‌ அன்னை, இத்தலதிதில்‌, இதே போன்று குடற்‌ 
தையில்‌ மங்களாம்பிகையும்‌, திருவிடைமருதூர்‌ என்ற 
மத்தியார்ச்சுன கேஷத்திரத்தில்‌ உள்ள மோகாம்பிகையும்‌ 
இஷ்ட சித்தியை அளிக்கவல்ல படிவங்கள்‌. நாம்‌ திருக்‌ 
கோயில்களில்‌ பிரதிஷ்டையா யிருக்கும்‌ பராசக்தி படிவகி 
களைத்‌ தரிசிக்கும்போது, சில அலங்காரத்‌ தோற்றங்களில்‌ 
அந்ததி தெய்வம்‌, அதன்‌ முத்துப்பல்‌ தெரிய வாய்‌ திறந்து 
பேசாதா என்று ஏங்குகிறோம்‌. சுதீத வித்யையின்‌ தளிர்கள்‌ 
போன்று லலிதையின்‌ பல்வரிசை சோபிதமாக இருக்கின்றன 
என்று லலிதாஸஹஸ்ரநாமம்‌ கூறுறெது. சுத்தவித்யாஸ்குரா 
காரத்விஜபஸ்க்தி த்வயோஜ்வலா என்ற இந்த நாமத்தைக்‌ 
சொல்லிவிட்டு, அதனுள்‌ அடங்கியுள்ள தத்வத்தையும்‌ 
ஸ்ரீ பாஸ்கரராயர்‌ விளக்கிச்‌ சொன்னார்‌. 


சாக்த தந்தரங்கள்‌ சத்தவித்யை முதல்‌ 88 வித தசை 
களைக்‌ கூறுன்றனவாம்‌. அற்த முப்பத்திரண்டு தக்கைளே 
அம்பிகையின்‌ பல்வரிசை ! சாதாரணமாக ஸ்ரீவித்யைதிகைஷ. 
மூன்றாவது தீக்ஷையாகியது. அதாவது மூன்றாவது ஜனனம்‌. 
மூதல்‌ ஜனனம்‌ தாயின்‌ வயிற்றிலிருந்து வெளிவருவது; 
இரண்டாவது உபநயனம்‌, மூன்றாவது ஸ்ரீவித்யை. சச்தி 
௧. ௮-8 


118 


வழிபாட்டில்‌ இந்த ஸ்ரீவித்யை தீக்ஷை பெற்றவர்கள்‌ பெரும்‌ 
பாக்யெசாலியாவார்கள்‌. இவர்களே அம்பிகையின்‌ படிவறி 
களாகவும்‌ இகழ்ூரறார்கள்‌. மீஷோடசாக்ஷரி மந்த்ர 
உபதேசம்‌ பெற்று, அதை மட்டுமே ஜபித்துக்‌ கொண்டு 
அதோடு லயமடைலறார்கள்‌ இந்தப்‌ புண்ணியசாலிகள்‌. 
இவர்களைத்‌ தரிசிக்கும்போது சாதாரண ஜனங்களுக்கு 
தங்கள்‌ இஷ்ட தெய்வமான பராசக்தி படிவம்‌ மனக்‌ 
சண்ணில்‌ பளிச்சிடும்‌, இன்றைய சமூகத்தில்‌ இந்த வகை 
உபாஸ ர்கள்‌ அநேகம்‌ பேர்‌ நடமாடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்றாலும்‌, அவர்களில்‌ ஒரு சிலரே தெய்வீகம்‌ பொருந்தி 
யவர்களாயிருக்றொோர்கள்‌ என்று குறிப்பிடத்தான்‌ வேண்டி 
யிருக்றெது. “ஷோடசாக்ஷரி? உபதேசம்‌ பெற்றவன்‌ “* யானை 
கட்டி அரண்மனையில்‌ வாழ்வான்‌ ”” என்று பெருமையாகக்‌ 
கூறட்படுறெது. ஆனால்‌, யானை கட்டி வாழ்வதற்‌ கென்றே 
உபதேசம்‌ பெற்றிறாப்பவர்கள்‌ பூனையைக்‌ கூட கட்டி வாழ்வ 
இல்லை. ஆகவே, எண்ணத்தில்‌ தூய்மை இருநீதாலேயே 
மந்த்ர ஸித்தி ஏற்படுறெது என்பது கண்கூடு, 

இரு இடை மருதூரிலிருந்து நாகை போய்ச்‌ சேர்ந்தேன்‌. 
கஞ்சி காமாட்சி, கா? வீசாலாக்ஷி, நாகை நீலாயதாககி 
என்று பிரசித்தம்‌. இந்த க்ஷேத்ரத்தில்‌ உள்ள நீலாம்பான்‌ 


ப்ஞூஜாகர்‌! வைரம்போல்‌ ஜொலிக்கிறாள்‌. இடை சற்றே . 


நெளிந்து ஒய்யாரமாக நின்ற நிலையில்‌ தரிசனம்‌ தருகிறாள்‌. 
கச்சபீ என்பது முப்பெரும்‌ சக்தி அம்சங்களில்‌ ஒன்றான 
வித்யாசரஸ்வதியின்‌ கையில்‌ உள்ள வீணையின்‌ பெயர்‌ 
தேவீ உபாசகரின்‌ பரம்பொருளான அன்னை பராசக்தியின்‌ 
கண்டத்வனியை கச்சபீ என்ற சரஸ்வத தேவியின்‌ வீணை 
நாதத்திற்கு ஒப்பிட்டு லலிதாஸஹஸ்ரநாமம்‌ வர்ணிக்கிறது 
இந்தப்‌ பராசக்தியின்‌ அம்சமாக சரஸ்வததேவி கொலு 
வீற்றிருக்கும்‌ கூத்தானூருக்கு அடுத்துச்‌ சென்று தரிசித்தோம்‌. 
இருக்கடையூரில்‌ அபிராமியும்‌, மாயூரத்தில்‌ அவயாம்‌ 
பிகையும்‌ வெகாமேச்வரருடைய மனதை மூழ்கச்‌ செய்யும்‌ 
புன்னகை தவழும்‌ தோற்றத்தில்‌ காட்‌ தந்தார்கள்‌. 


~ 


119 


அபிராமியின்‌ அருள்‌ நோக்கின்‌ மமையை அறியாதார்‌ 
இல்லை பரம பக்தன்‌ அபிராமி பட்டரை ஆபத்திலிருற்து 
விடுவிக்க அமாவாசையை பெளர்ணமியாக மாற்றி விந்தை 
புரிந்த பராசக்தி படிவம்‌ அது. > 
ஸ்திர ௪ந்தரியாக காழியம்படுயில்‌ கோயில்‌ சொண்‌ 
மறுக்கிறாள்‌ அன்னை. தர்மஸம்வர்த்தனி என்ற திருநாமம்‌ 
தாங்கி திருவெண்காட்டில்‌ அகோர வீரபத்ரரின்‌ அதிகார 
சூழ்நிலையில்‌ தர்மம்‌ தலைகாக்கும்‌ என்று பாருக்கு அறிவித்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌ அன்னை. இத்தலம்‌ காரி கயைக்கு 
ஒப்பானது. சிராதீதகர்மாக்கள்‌ இங்கே செய்வது தென்னகம்‌ 
அனுஷ்டிக்கும்‌ ஒரு நியதி, தருமை ஆதீனத்தின்‌ தவத்திரு 
மகளாக வைத்தீச்வரன்‌ கோயிலில்‌ வாலாம்பிகை வருவோருக்‌ 
ளு 
SAVE FOR YOUR OWN HOME 


WITH INDIAN BANKS 
PROGRESSIVE BENEFIT SCHEME 


INDIAN BANK offers you a unique scheme 


It undertakes to provide you credit to own 
your house 


Provided you save half the cost, the Bank gives 
Jou credit for the other half on easy repayment 
terms and at concessoinary interest rate. 

Save as low as you want or as high as you want. 

0011 at the nearest office of the Bank for full particulars. 


284 Branches all over the countrys 


INDIAN BANK 


(Wholly owned by the Government of India) 
Head Office: 17, North Beach Road, Madras. 


<Save with Indian Bank to build your own home. 


120 


கெல்லாம்‌ கருணை காட்டுகிறாள்‌. இங்கேயெல்லாம்‌ அம்பி 
கையின்‌ கழுத்தில்‌ ஸெளபாக்கியமான திருமாங்கல்யம்‌ 
மிக மிக சோபிதமாக அமையப்பெற்றிருக்கிறது. கம்பீரமாக 
நின்ற கோலத்தில்‌ உலகை ரட்‌சித்தருளும்‌ அன்னை ஸ்வர்ண 
மான தோள்வளைகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட புஜங்களோடும்‌ 


கண்டாபரண ரத்ன பதக்கம்‌, முத்து மாலைகளோடும்‌ 
தோற்றமளிக்கிறாள்‌. 


அடுத்து அலைமகள்‌ அதிக்யத்தில்‌ இருக்கும்‌ நாச்சியார்‌ 
கோயிலை அடைந்தோம்‌. இங்கு பராசக்தியின்‌ மகாலக்ஷ்மி 
அம்சம்‌ பரிமளிக்கறது. மதுரையில்‌ மீனாக்ஷி ராஜ்ய பாரம்‌ 
ஏற்று உலகம்‌ உய்யக்‌ காரணமாகதிறாள்‌. இங்கே குமுதவல்லி 
என்ற திருநாமம்‌ தாங்கி அடியாருக்கு அஷ்ட ஐச்வரீயங்‌ 
களையும்‌ அளித்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌ அன்னை. இந்தக்‌ 
குமுதவல்லித்‌ தாயாரின்‌ இருவுருவை நோக்கும்போது 
ஸ்ரீலலிதா ஸஹஸ்ரநாமத்தில்‌_மாணிக்ய முகுடாகார ஜானுத்‌. 
வய விராஜிதா, இந்திர கோபபரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகா,. 
கூடகுல்பா, கூர்மப்ருஷ்ட ஐயிஷ்ணுப்ரப தான்விதா, ஈகதீதிதி 
ஸம்ச்சன்ன நமஜ்ஜனதமோ குணா; பதத்வய ப்ராபாஜால்‌: 
பராக்ருத ஸரோருஹா சிஞ்ஜா£மணி மஞ்தீர மண்டித. 
ஸ்ரீபதாம்‌ புஜா எனறுவரும்‌ ன்‌ இலக்கணம்‌ புலனா 
றது. 

பொறுக்கி எடுத்த மாணிக்கக்‌ கற்களினால்‌ செய்யப்பட்ட 
மகுடம்‌ போன்ற முழங்கால்‌ சில்லுகளுடனும்‌ மினு மினுப்‌' 
பூச்சிகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட மன்மதனுடைய கரும்புவில்‌ 
அம்புறாத்தாணிகள்‌ போன்ற முழங்காலுடனும்‌, உருண்டு , 
பருத்த குதிகால்களுடனும்‌, ஆமையின்‌ முதுகு ஓடுபோல்‌ 
அழகாக வளைந்து காணப்படும்‌ புறங்கால்களோடும்‌, தன்னை 
வணங்குவோரை ஆட்கொண்டு அருன்‌ புரியும்‌ சாந்தியோடு 
பிரகாகிக்கும்‌ பாத நகங்களோடும்‌, தாமரைப்‌ புஷ்பத்தை. 
யொத்த உள்ளங்‌ கால்களோடும்‌ அம்பிகை பிரகாசிக்‌. 
இருளாம்‌. 

இந்தக்‌ குமுதவல்லியின்‌ எழில்‌ தோற்றத்தையே சிறிது 
நேரம்‌ உற்றுப்‌ பார்த்தோமானால்‌ ஒரு பெண்‌ ஹம்ஸம்‌ 


121 


போல்‌ தேவியின்‌ இருவுரு அன்ன நடை போட்டுக்‌ கொண்டு 
தம்‌ அருகில்‌ வருவது போன்று ஒரு பிரமை ஏற்பட்டாலும்‌ 
ஆச்சரியப்‌ படுவதற்கில்லை. 

இத்தகைய அழகுக்‌ களஞ்சிய மாயிருப்பவளே-தனது 
மாரியம்மன்‌ அம்சத்திலும்‌, ஸ்ரீ துர்க்கை வடிவிலும்‌ பயங்கர 
மாகக்‌ காட்டு தருகிறாள்‌. கருவாழைக்கரை, ஒழுக மங்கலம்‌, 
பட்டுக்‌ கோட்டை (நாடிமுத்து அம்மன்‌) தஞ்சைமாரியம்மன்‌ 
ஆகிய அம்பிகையின்‌ பிரதிபிம்பங்கள்‌ பிரராத்தனா தெய்வங்‌ 
களாகத்‌ திகழ்கின்றன. வைத்தீச்வரன்‌ கோயிலுக்கு மேற்கே 
ஆறு மைலில்‌ உள்ள திருவாளப்புத்தரர்‌ துர்க்கையும்‌, 
துதிப்போரின்‌ பயத்தைப்‌ போக்கி) பிணியை அகற்றி 
அபயமளிக்கும்‌ அன்புத்‌ தெய்வங்கள்‌, 

புதுக்கோட்டை பிருகதாம்பாள்‌ சந்நிதியில்‌ ஸ்ரீபாஸ்கர 
ஏயர்‌ மெளனமாயிருற்து த்யானத்திலமர்ந்தார்‌. அம்‌ 
மஹானையும்‌, அவரை திடீரென்று அந்நிலைக்கு கொண்டு 
வந்த பிருகாதாம்பாள்‌ அன்னையையும்‌ இனந்‌ தெரியாத ஒரு 
வியப்போடு நான்‌ பார்திதுக்கொண்டிருக்கையில்‌ அம்மஹான்‌ 
நிஷ்டை கலைந்து பேசத்‌ தொடங்கினார்‌. “யோகி ஒருவரால்‌ 
ஆராதிக்கப்பட்ட தெய்வத்தாய்‌ இந்த சக்தி படிவம்‌. ஸ்ரீசதா 


“Grams ! ‘SRIVATSACO’ Phone! 32184 
22874 


Sreevaisa Engineering & 
Trading Co. 


ENGINEERS & CONTRACTORS 
Mettupalayam Road Fils COIMBATORE-I11 
Dealers in: 

Galavanized & Black Pipes & Pipe Fittings. 
LISTER OIL ENGINES & CALAMA 
SUBMERSIBLE PUMPS. 


122 


இவ பிரும்மேந்த்ராள்‌ இத்தேவியை தன்‌ இஷ்ட தெய்வமாகக்‌ 
கொண்டு ௨பாஸித்து ஜீவப்ரும்ம மஹநீயராக இருந்து. 
வருகிறார்‌. மிகவும்‌ புராதனமான பிரதிஷ்டை. பர்த்தா 
பரமசிவனுடைய இடப்பாகத்தை ஆக்ரமித்துக்‌ சொண்டு 
“ இவகாமேச்வரங்கஸ்தா ?? என்ற நாம௱வளியின்‌ சித்ரவடி 
வாக இருச்செங்கோட்டில்‌ அர்த்தனாரீச்வரர்‌ வீற்றிருந்து 
தரிசனம்‌ தருகிறார்‌. இங்கே பிருகதாம்பிகை பிரதீஷ்டையில்‌ 
சக்தியில்‌ சிவம்‌ ஸிகஷமமாக ஒஓடுங்கியிருக்கிறது என்பது 
ஆன்றோர்‌ வாக்கு, “ சிவா ?? என்று ஒரு நாமம்‌ அம்பிகைக்கு 
உண்டு. மங்களத்தைச்‌ செய்இறவள்‌ என்பதால்‌ அப்பெயர்‌ 
தாங்கியிருக்கறாள்‌ சக்தி தெய்வம்‌, சிவத்தோடு அபின்ன 
மாக இருக்கும்‌ இந்த பராசக்தி கைலாசதிதிற்கும்‌ அப்பால்‌ 
உள்ள ஸுமேரு, ஹேமாத்ரி மேரு என்ற பர்வதத்தின்‌ 
உச்சியில்‌ உள்ள ஸ்ரீநகரத்தில்‌ சிந்தாமணி கிருஹத்தில்‌, பஞ்௪ 
பிரம்மாசனமெனும்‌ பஞ்சப்ரேதாசனத்தில்‌ பிந்து ஸ்தான 
மாக ஜ்வலிக்கிறான்‌. இந்த ஸுமேரு பெரிய பெரிய தாமரைப்‌ 
புஷ்பங்கள்‌ புஷ்பிக்கும்‌ தடாகங்கள்‌ நிறைந்த வில்வவிருக்ஷங்‌: 
களும்‌ கதம்பவிருக்ஷங்களும்‌ அடர்ந்த காட்டின்‌ மத்தியில்‌ 
இருக்கறதாக கவிகள்‌ கூறுகிறார்கள்‌. இக்கதம்பவனமும்‌ 
ஸுமேருவும்‌ அம்ருத ஸமுத்ரத்தால்‌ சூழப்பட்டிருக்கின்றன. 
தனது கண்களாலேயே பக்தர்களுக்கு அபீஷ்டங்களைக்‌ 
கொடுக்கவல்ல மதுரை மீனாக்ஷியின்‌ படிவம்‌ பார்க்கப்‌ 
பதினாயிரம்‌ கண்கள்‌ வேண்டும்‌...” என்றார்‌. மதுரையில்‌ 
பத்தி உள்ளத்தின்‌ மனோரதங்களை நிறைவேற்றும்‌ காம: 
தாயினியைக்‌ கண்குளிரக்‌ கண்டு விட்டு பராசக்தியின்‌ லஷ்மி 
சொரூபம்‌ ஒரு மாபெரும்‌ தமிழ்‌ இலக்கியமாகத்‌ தோன்றக்‌ 
காரணமாயிருந்த ஸ்ரீவில்லிப்புத்தூரை அடைந்தோம்‌. 
ஆண்டான்‌ என்ற இவ்யநாமம்‌,தாங்க பிரேமை நிறைந்த. 
பக்தியால்‌ ஸ்ரீமகா விஷ்ணுலை: அடையும்‌ வழியை உலக 
மாந்தருக்குக்‌ காட்டிய சூடிக்‌ கொடுத்த சுடர்க்‌ கொடியை 
வலம்‌ வந்து, வெ. விஷ்ணு பேதமின்றி அபேதமாக ஸ்ரீசங்கர 
நாராயணனாக கோமதியம்மையை தன்‌ பக்கத்தில்‌ தவக்‌ 
கோலத்தில்‌ எழுந்தருளச்‌ செய்து அடியாரின்‌ பேத 


123 


உள்ளத்தில்‌ தெளிவை ஏற்படுத்தும்‌ தெய்வத்‌ இருக்‌ 
கோலத்தை சங்கரநயினார்‌ கோயிலில்‌ தரிசித்தோம்‌. இங்கு 
கோமதியம்மன்‌ தவமிருந்து இந்த சங்கர நாராயணனின்‌ 
கைப்பிடித்ததாக ஐதிகம்‌. அம்மையின்‌ ஆடிதிதவசு உற்சவம்‌ 
வெகு ஆடம்பரமாக நடைபெறுகிறது. பிள்ளைப்‌ பேறு 
வேண்டியும்‌, சக செளபாக்கியங்கள்‌ வேண்டியும்‌ காம்யமாக 
திருவருள்‌ நாடும்‌ பக்தி உள்ளங்களை இந்த கோமதியம்மன்‌ 
ஏமாற்றுவதில்லை. ்‌ 

“ ஸ்ரீமத்‌ வாக்பவ கூடைகஸ்‌வரூப முகபங்கஜா ”” 

ஈ கண்டாத : கடி.பர்யந்த மத்யகூட ஸ்வரூபிணி ?” 

“ சக்திகூடை காதபன்ன கட்யதோ பாகதாரிணீ '? 


லலிதா ஸஹஸ்ர நாமத்தில்‌ மேற்குறிப்பிட்ட 
மூன்று நாமங்களும்‌ பராசக்தியின்‌ ஸூக்ஷ்ம ரூபத்தை 
விவரிக்கின்றன. நாம்‌ காணும்‌ ஒவ்வொரு ஸ்தூல படிவத்‌ 
திலும்‌ இந்த ஸூக்ஷ்ம ரூபங்களும்‌ அடங்கியிருப்பதாலேயே 


ரணை ஸம 
பேபி கிரைப்‌ 
குழந்தைகளுக்கு உண்டாகும்‌ வாய்வு, வயிற்றுப்‌ 
பொருமல்‌, வயிற்று வலி, அஜீரணம்‌, 
மாந்தம்‌, முதலிய சகல வியாதிகளையும்‌ 
போக்கி ஆரோக்கியத்தைக்கொடுக்கும்‌. 


தயாரிப்பாளர்கள்‌ £ 

தி செளத்‌ இந்தியா 
மான்யு பாக்சரிங்‌ கம்பெனி 
மதுரை 


124 


சக்றியுள்ள தெய்வங்களாக அவை போற்றப்படுகின்றன. 
பஞ்சதசி மந்த்ரம்‌ ௮ம்யாள்‌ ஆராதனையில்‌ மிக முக்கிய 
மானது. அதன்‌ முதல்பாகம்‌-ஐந்து ௮ங்கங்களோடு கூடியது. 
வாக்பவகூடம்‌ என அழைக்கப்படுகிறது. இதுவே அன்னையின்‌ 
முக பங்கறமாரும்‌. அடுத்தது கழுத்துக்குக்‌ கழே இடுப்பு 
வரையுள்ள மத்ய கூடமென்ற காமராஜகூடம்‌. இது ஆறு 
அங்கங்களோடு கூடியது. இடுப்புக்குக்‌ ழ்‌ உள்ள பாகம்‌ 
மூன்றாவதான சக்திகூடம்‌. பஞ்சதச மந்த்ரத்தின்‌ கடை 
பாகம்‌: நான்கு அங்கங்களோடு கூடியது. இந்த மந்த்ர 
ஸூக்ஷ்மரூப பாகங்களே ஸ்தூல வடிவிலும்‌ சாந்தியுடன்‌ 
பொருந்தியுள்ளது. இதனாலேயே அவளைக்‌ காந்திமத என்று 
ஸஹஸ்ரநாமம்‌ பூரணத்வத்தை அளித்து விளம்புகிறது. 
இந்தப்‌ பரியரனானந்த மயமான திருவுருவைத்தான்‌ 
தருநெல்வேலியில்‌ காந்திமத அம்மன்‌ என்று நாமம்‌ சூட்டி 
பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள்‌. நெல்லையப்பரைக்‌ 
காட்டிலும்‌ காந்திமதியே நெல்லை மாவட்டத்தில்‌ பிரசித்த 
மானவள்‌. ஒவ்வொரு இல்லத்திலும்‌ பிறக்கும்‌ பெண்‌ 
குழந்தைகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றை காந்திமதீ எனப்‌ 
பெயரிட்டுக்‌ கூப்பிட்டு இந்தப்‌ படிவ தேவியின்‌ பால்‌ பெரும்‌ 
பக்தி காட்டி பயைகறது. இங்கு வழக்கில்‌ இருக்கிறது. 
இந்தப்‌ பெரிய பழமையான தலத்தில்‌ சிறிது நேரம்‌ இன்பம்‌ 
நுகர்ந்த பின்னர்‌ சேரளத்திற்குள்‌ பிரவேசம்‌ செய்தோம்‌. 


பகவத்‌ எல்‌ ற திருநாமம்‌ பூண்டு அன்னை இந்தப்‌ பரசு 
ராம க்ஷத்‌திரத்தில்‌ அநேக தலங்களில்‌ அமர்த்திருக்‌கிருள்‌. 
“பக? மென்ற பதத்திற்கு பல அர்த்தங்கள்‌ உண்டு. பூர்ண 
மான ஐச்வர்யம்‌, தர்மம்‌, யசஸ்‌, ஸ்ரீ, ஞானம்‌, விஞ்ஞானம்‌, 
மாஹாத்ம்யம்‌, வைராக்கியம்‌, யோனி, வீர்யம்‌, ப்ரயத்னம்‌, 
இச்சை, ஸூர்யன்‌, முக்தி இவைகளோடு பராசக்தி கூடி 
யிருப்பதால்‌ பகவ, பகமாலினீ என்ற நாமங்கள்‌ அவளை 
அடைந்துள்ளன. 


4 உத்பத்திம்‌ ப்ரளயம்‌ சைவ பூதானாம்‌ கதிமாகதிம்‌ 
அவித்யா வித்ய யோஸ்தத்வம்‌ வேத்தீதி பகவத்யாஸன 
(தேவியாகவதம்‌) 


125 


₹உபூஜ்யதேயா ஸாரை : ஸர்வை : தாம்ச்‌ கைவபஜதே யத ₹ 
ஸேவாயாம்‌ பஜதிர்தூது : பகவத்யேவ ஸால்ரும்தா 2 ?” 
சக்தி ரகஸ்யம்‌ 


மேற்‌ குறிப்பிட்ட இரண்டு ச்லோகங்களும்‌ பகவதி 
அம்சத்தின்‌ லக்ணம்‌, சிறப்பு, தத்வம்‌, ஆகியவற்றை விவரிக்‌ 
கின்றன. இச்சா சக்தி, ஞான சக்தி க்ரியாசக்தி மூன்றையும்‌ 
அளவின்றி ஆராதிப்பவர்களுக்கு அளிச்கவல்லவள்‌ பகவதீ. 
கேரளத்தில்‌ இற்தப்‌ பகவதீ கன்யாகுமரி, திருவனந்தபுரம்‌, 
“சோட்டாணிக்கரை, கொடுங்கலூர்‌, பழையனூர்‌ முதலிய 
இடங்களில்‌ வெகு வெகு பிரசித்தமாசத்‌ தனியாட்சி 
செய்து வருகிறாள்‌ என்றாலும்‌ சிவ சக்தி ஐக்ய ஸ்வருபிஷி 
யாகவே அடியார்‌ உள்ளம்‌ அவளை நாடி வழிபட்டு மேன்மை 
யடைகறது. பரசுராம கல்பதிதைக்‌ கலப்படமின்றி 
அனுஷ்டித்து வரும்‌ கேரள கேஷத்ரங்கள்‌ அனைத்திலும்‌ 
சக்தியும்‌, சாந்நியத்மும்‌ ஒன்றோடுஓன்று போட்டிப்போட்டுகி 
கொண்டு பக்தர்களை ஆகர்ஷணம்‌ செய்கின்றன. கேரள 
பகவதி பிரதிஷ்டைகள்‌ எல்லாமே பிரார்த்தனை 


M/s. P. 1, RAMIER 


Wholesale Coffee Merchants 
353 Oppanakara 511204 
COIMBATORE-1 
Branch: VIJAYAWADA.3 
Suppliers of Raw Coffee Seeds 
Wholesale & Retail 


126 

தெய்வங்கள்‌ : குலதெய்வமெனக்‌ கொண்டாடும்‌ பக்தர்‌ 
களுக்கு அவை பேசும்‌ தெய்வங்கள்‌. 

செங்கனூர்‌, திருப்போணித்துறை, கொல்லம்‌, கோட்‌ 
டயம்‌, திருச்சூர்‌ வைக்கம்‌, கடைத்திருத்தி, ஏத்துமானூர்‌ 
போன்ற தலங்களில்‌ பகமாலினியான பகவதீ பரமனோடு: 
சேர்ந்தே காட்டி தருகிறாள்‌. இங்கேயெல்லாம்‌ பகவதியை 
யகவானோடு இணைத்துப்‌ பார்த்தே பரவசமெய்‌ துகறோர்கள்‌ 
பக்தகோடிகள்‌, 

முப்பெரும்‌ சக்திகளோடு ஒன்றாய்த்‌ திகழும்‌ பராசக்தி: 
யான இந்தப்‌ பரதேவதையை பத்மநாப ஸஹோதரி 
யாகவும்‌ வழிபடுகிறோம்‌. திருக்கோஷ்டியூர்‌, திருக்குறுங்குடி. 
போன்ற பிரபலமான வைணவ ஆலயங்களில்‌ அன்னையும்‌ 
பிதாவும்‌ முன்னறி தெய்வங்களாக வீற்றிருந்து அபேதத்தை 
அறிவுறுத்துவதைக்‌ காணலாம்‌. பராசக்தியை ஆயிரம்‌ 
படிவங்களாக அழகுற விளக்கிக்‌ காட்டும்‌ லலிதா ஸஹஸ்ர 
நாமத்தில்‌ வைஷ்ணவி, *விஷ்ணுமாயை, கோவிந்தரூபிணி 
என்று சல நாமங்கள்‌ விஷ்ணுபரமாக அமைந்திருப்பதைப்‌ 
யார்க்தால்‌ சிவ விஷ்ணு பேதத்திற்கு இடமிருக்க முடியாது. 
அத்வைதம்‌ த்வைதம்‌ விசிஷ்டாத்வைதம்‌ போன்ற வேத 
சாஸ்த்ர தத்வ விளக்கங்களை ஆராய்ச்சிக்‌ கண்‌ கொண்டு 
யார்த்தால்‌ சிவனும்‌, சக்தியும்‌, விஷ்ணுவும்‌ ஒன்றேதான்‌ 
தெளிவாகும்‌. ஆனால்‌, அறியாமையில்‌ சிக்குற்ற நாம்‌ அகண்ட 
ஆழ்கடலான வேதஸ்வ ரூபத்தைக்‌ காணத்‌ தெரியாது. 
பக்தி விஷயத்தில்‌ மன்னிக்கும்படியான குற்றங்கள்‌ -- சிவ, 
சக்தி, விஷ்ணுபேதம்‌--௮வ்வப்போது புரிந்து வருகிறோம்‌. 
ஆனால்‌ வர்ணம்‌ ஆச்ரமம்‌ ஆகியவற்றைப்‌ பிரிவு செய்து 
ஸ்தாபித்தவளும்‌, தன்னுடைய ஆக்ஞா ரூபங்களாக வேதங்‌: 
களையுடையவளுமான இந்த பரப்ரம்ம ஸ்வரூபிணி தவறு 
செய்யும்‌ நம்மை மன்னித்துக்‌ காத்து ரக்ஷிப்பதற்காகவே 
ஒவ்வொரு ஊரிலும்‌ பிடாரியம்மனாகவும்‌, மாரியம்மனாகவும்‌, 
எல்லைக்கானியாகவும்‌ பிரதிஷ்டை பெற்று ஊர்‌ ஜனங்கள்‌ 
அனைவருக்கும்‌ ஜாதி, மத, இன, வகுப்பு பேதமின்றி கருணை 
காட்டி வருகிறாள்‌. 


127 


கேரள பகவதி கோயில்கள்‌ யாத்திரை முடித்துக்‌ 
கொண்டு முன்னால்‌ குறிப்பிட்ட சில ரொம தேவதைகளையும்‌ 
தரிசிக்க நினைத்து கோனியம்மன்‌ கொலுவீற்றிருக்கும்‌- 
கோவை நகரை அடைந்தோம்‌. எந்த ஒரு காரியத்தையும்‌ 
ஆரம்பிக்கும்‌ முன்பு இந்தக்‌ கோனியம்மனின்‌ அனுமதி 
யையும்‌ அனுச்ரகத்தையும்‌ பெற்று விடவேண்டும்‌ என்ற 
சங்கல்பத்தோடு அந்த சந்நிதியில்‌ குழுமியிருந்த அடியார்‌ 
கூட்டத்தோடு என்னையும்‌ சிறிது நேரம்‌ நிறுத்தி வைத்து 
விட்டு மற்றொறு தலதேவியான செளடாம்பிகை கோயி 
லுக்கும்‌ போய்விட்டு, ஸ்ரீ பாஸ்கரராயர்‌ பவானி என்று 
நாமகரணம்‌ சூட்டப்பட்டு காவிரியின்‌ கரையில்‌ சங்கமேச்‌ 
வரரோடு சங்கமமாக செளந்தர்யத்தின்‌ கரமாக சோபிக்‌. 
கும்‌ ஈரோடு சிவன்‌ கோயிலுக்கும்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 

“பவ? என்றால்‌ ஜலம்‌. பரமசிவனுடைய அஷ்ட 
மூர்த்தெளில்‌ ஜலமூர்த்தியான * பவர்‌ ? என்ற அம்சத்தின்‌ 
பத்னீ பவானி. “ தஸ்மாத்‌ ஆபோ பவ: ஸ்ம்ருதா ?” என்ற 
சாஸ்திர வாக்கின்படி. பார்த்தால்‌ ஜீவனரூபமானஜலத்திற்கு 
ஜீவனைக்‌ கொடுப்பவள்‌ பவானீ என அழைக்கப்படுகிறாள்‌. 


இந்த பவானீ தேவியின்‌ ஆலயம்‌ அமைந்திருக்கும்‌ 
இடம்‌ விசேஷ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. இந்த இடத்தை 
தக்ஷிண பிரயாகை என்பார்கள்‌. கங்கை யமுனை, சரஸ்வதி 
(அந்தர்முகம்‌) ஆகிய மூன்று நதிகளும்‌ பிரயாகையில்‌ சங்கம 
மாவதுபோல்‌ இங்கே சங்கமேச்வரர்‌ சாட்யோக காவிரி 
பவானி, அமுத நதி (அந்தர்‌ முகம்‌) மூன்றும்‌ கலந்து இத்‌ 
தலத்தை பன்மடங்கு புனிதமாக்குகிறது. பவான்‌ என்று 
இந்தத்‌ தெய்வத்தாயை எல்லோரும்‌ வழிபட்டு மேன்மை 
யடைகிருர்கள்‌ என்றாலும்‌, புராண வரலாறு இத்‌ தேவியை 
வேதநாயகி என்று நாமமிட்டு அழைக்றெது. வடக்கில்‌ 
க£ரபவானீ எத்தனை காந்தியத்தோடு விளங்குறெதோ,. 
அதேபோன்று வேதநாயகி என்ற இந்த பவானீ தெற்கே 
பிரபலமாயுள்ள து. “இவ்வாலயத்தில்‌ இன்னுமமாரு விசேஷம்‌ 
என்னவென்றால்‌ வெ விஷ்ணு ஒற்றுமையை உலகுக்கு இது 
பறைசாற்றுகிறது. இங்கு சங்கமேச்வரர்‌ ஆலய வெளி 


128 


முற்றத்தில்‌ ஸ்ரீ ஆதிசேசவப்‌ பெருமாளும்‌ செளந்தரவல்லித்‌ 
தாயாரும்‌ தனித்தனி சந்நிதிகளில்‌ தரிசனம்‌ தருகிறார்கள்‌. 

திருச்செங்கோடு கெளலினி (அர்த்தனாரீ) யைத்‌ தரிசிக்க 
வேண்டியகன்‌ அவசியத்தை வற்புறுத்திய ஸ்ரீபாஸ்கரராயர்‌ 
தமது ஸஹஸ்ரநாம பாஷ்யத்திலிருந்து கருத்துச்‌ செறிவோடு 
கூடிய ஒரு மேற்கோளை எடுத்துச்‌ சொன்னார்‌. கெளலினீ 
என்ற நாமம்‌ தாங்கிய பராசக்தி படிவம்‌ இருச்செங்கோட்டில்‌ 
ஸ்கரலமாக இருக்கறது. குலம்‌ என்றால்‌ சக்தி என்றும்‌ . 
அருலம்‌ என்றால்‌ சிவன்‌ என்றும்‌ பொருள்‌ கூறப்படுகிறது. 
அவ்விரண்டின்‌ சேர்க்கையே கெளலம்‌ என்ற பதம்‌. அந்தக்‌ 
கெளல ரூபத்தில்‌ இருக்கும்‌ அன்னையைத்தான்‌ கெளலினீ 
என்று தேவிதாஸர்கள்‌ வழிபடுகருர்கள்‌. தவிர சவெபக்தர்கள்‌ 
இந்த அதியற்புதமான சேர்க்கையில்‌ இவனை உயர்த்தி 
*அர்த்தனாரி? என வழிபடுறோர்கள்‌. ஆக இந்த இரண்டு 
நாமமும்‌ காமேச்வர--காமேச்வரீ ஐக்யத்தையே குறிப்பிடு 
இன்றன. 

சேலத்தை யடையுமுன்பு நாமக்கல்‌ நாமகிரி தாயாரை 
வழிபட்டோம்‌. ஸ்தல நாயகன்‌ நரஸிம்ஹருக்கு ஒரு 
மாத்திரை அடிகமான பிராபல்யத்தோடு இந்த மகாலஷ்மி 
அம்சம்‌ இங்கே கொலுவீற்றிருக்கிறது. இந்த நாமூரித்‌ 
தாயார்‌ ஒரு வரப்பிரஸாதி. தவம்‌ டந்து நரஸிம்ஹ மூர்த்தி 
யாக அவதார நோக்கம்‌ முடிந்த பிறகும்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை திரும்பப்‌ பெற்றவள்‌ இந்த 
நாமகிரி நாயக. தன்‌ தவம்‌ சித்தியடைந்ததற்கு அறிகுறியாக 
தன்பால்‌ தவமிருந்து பிரார்த்திக்கும்‌ பக்த கோடிகளுக்கு 
அபீஷ்ட சித்தியை வாரிவழங்குகிறாள்‌. இங்கே அம்பிகையை 
ஸ்ரீகர்‌ என்று சொல்வது பொருந்தும்‌. ஸ்ரீ என்ற பதத்துக்கு 
ஸம்பத்து, லக்ஷ்மீ, மங்களம்‌, சோபை, காம்பீர்யம்‌ அழகு, 
ஓவி என்று அர்த்தங்கள்‌ கூறலாம்‌. ஸ்ரீதர: ஸ்ரீகர : ஸ்ரீமான்‌ 
என்று விஷ்ணு வைக்‌ குறிக்கும்‌ நாமாவளிகளோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்த்தால்‌ ஸ்ரீமகாவிஷ்ணுவோடு அபின்னமாக இருப்பவள்‌ 
என்பதால்‌ ஸ்ரீகரி என்ற பெயர்‌ தாங்குறொள்‌ அன்னை 
என்பது புலனாகும்‌, தவிர இங்கே அன்னையின்‌ தவக்கோலத்‌ 


129 


தைத்‌ தரிரிச்சையில்‌ லலிதா ஸஹஸ்ரநாமத்தில்‌ வரும்‌! 
“ நிர்மதா ?' (கர்வம்‌ இல்லாதவள்‌) “்‌ நிச்சிற்தா? 
(கவலை இல்லாதவள்‌) “ நிரஹங்காரா (அகந்தை இல்லாத 
வள்‌) 1 “ நிர்மோஹா ?? (மயக்கம்‌ பிரேமை அற்றவள்‌) 
“ நிர்மமா ?” (மமதை இல்வாதவள்‌) 4 நிஷ்பாபா ?? (பாபம்‌ 
இல்லாதவள்‌) 4 நிஷ்க்ரோதா ?? (கோபமில்லாதவள்‌ ) 
என்ற பதங்களின்‌ வர்ணனைகள்‌ பக்தனுக்கு மனத்திரையில்‌ 
தோன்றும்‌. தவிர இவள்‌ நம்மிடையேயுள்ள கர்வத்தைப்‌ 
போக்கடிப்பவளாகவும்‌, கவலையை நீககுபவளாகவும்‌, 
அகந்தைக்‌ இழங்கை முளையோடு அறுத்து எறிபவளாகவும்‌, 
மோஹத்தை நசுக்குபவளாகவும்‌, பாபத்தை அணுகாதபடி 
தடுக்கக்‌ கூடியவளாகவும்‌, கோபத்தை சமனம்‌ செய்பவ 
ளாகவும்‌ அருள்பாலிக்கிறாள்‌. இத்தகைய தீய குணங்களின்‌ 
அடிமையாகியபின்‌ நாம்‌ என்னதான்‌ தானம்‌, தர்மம்‌, 
யக்ஞம்‌, தலம்‌, உபாஸனை எல்லாம்‌ செய்தாலும்‌ அது 
சுடாத வெறும்‌ களிமண்‌ பாண்டத்தில்‌ நீரை எடுத்து 
உபயோடிக்கக்‌ கருதுவது போல்தான்‌ முடியும்‌. 
பக்தர்களுடைய உலோபித்தனத்தை போக்குபவளும்‌ 
சற்தேகப்‌ பேய்‌ அணுகாமல்‌ தடுத்தாட்‌ சொன்பவளும்‌, 
ஸம்ஸாரபந்தத்தைக்‌ களைபவளும்‌, பேதபுத்தியை சீர்குலையச்‌ 
செய்பவளும்‌, மரண பயத்திலிருந்து விடுவிப்பவளுமாகிய 


Phone: 23552 & 33955 Cables: “‘SICAL** 

For All Your Requirements of 

G. I. & BLACK PIPES & FITTINGS, 

‘CHEMPLAST’ PVC PIPES, 

HARDWARE MATERIALS, 

ELECTRICAL GOODS, Etc. Etc. 
Please Coniact! 


South India Corporation (Agencies) (P) tds: 
6/50, Race Course Road, Coimbatore-18 


64% 


130 


இந்தப்‌ பராசக்தியை சாட்சாத்‌ மகாவிஷ்ணு பரமசிவனுக்கு 
காரைவார்த்துத்‌ திருமணம்‌ செய்வித்த கதையை தாரை 
மங்கலம்‌ கயிலாயநாதன்‌ கோயிலில்‌ கேட்பதோடு அழிய 
சிற்பவடிவிலும்‌ பார்க்கிறோம்‌. இது பெண்வீடு. (பார்வதியின்‌ 
இருமணம்‌ நடந்த தலம்‌) என்பதால்‌ மங்கை நகரம்‌ என்றும்‌ 
வழங்கலாயிற்று. தில்லையம்பலத்துச்‌ சிவகாமி என்ற 
தெய்வத்‌ தமிழ்ப்‌ பெயரையே இந்தத்‌ தலத்திலும்‌ அம்பிகை 
தாங்டியிருக்கறாள்‌. இங்கு நித்யகல்யாணியாக மணம்‌ 
புரிந்து கொண்ட காட்சி, அங்கே தில்லைக்‌ காளியாக களி 
நடனம்‌ ஆடிய காட்சி. 


பராசக்தி படிவங்களில்‌ துர்கை அம்சம்‌ பிரத்யட்சத்தில்‌ 
நம்பிக்கையுள்ளவர்கள்‌ ஆராதிக்க உதவுகிறது. பெரும்‌ 
பயனும்‌ கட்டுறது. துக்கம்‌, துஷ்டர்களால்‌ தொல்லை... 
“தோஷங்கள்‌ காரணமாக ஏற்படும்‌ உத்பாதங்கள்‌, எல்லா 
வற்றையும்‌ பக்தனை அறியாதபடி காத்து ரட்சிப்பவள்‌ 
துர்க்கை. ஆகவேதான்‌ புராதனமாக நமது தேவாலய 
களில்‌ ஆட்சி செலுத்தும்‌ புராதன மூர்த்திகனோடு 
தூர்க்கையும்‌ பிரதிஷ்டை செய்யப்‌ படுகிருள்‌, எப்படி. நவக்‌ 
ஹங்கள்‌ ஆராதனையில்‌ சனீச்வரபகவானுக்கு முதல்‌ இடம்‌ 
கொடுத்து பயபக்தியோடு அவர்‌ அருளை நாடுறோமோ, 
அதே போல்‌ பராசக்தி படிவங்களில்‌ துர்க்கை வழிபாடு அதி 
முக்யமொனதாதிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த துர்க்கையை 
ஒன்பது வயது கன்னியென சாஸ்த்ரங்கள்‌ விவரிப்பதைப்‌ 
யார்க்கும்‌ போது அந்தத்‌ தெய்வ நிலையின்‌ சக்தி குறித்து 
நாம்‌ வியப்பிலாழ்கிறோம்‌. 


இந்தத்‌ தேவி தனி ஆலயம்‌ கொண்டு காட்சி தரும்‌ 
இடங்கள்‌ வெகுசிலதான்‌ : புராதன தலங்கள்‌ இல்லை என்றே 
சொல்லலாம்‌. சமீபகாலத்தில்‌ தருமை ஆதீனத்தில்‌ பிரதிஷ்டை 
ஆகியிருக்கும்‌ துர்க்கையும்‌, சேலம்‌ இடப்பாடி ஸ்கந்தாச்ர 
மத்தில்‌ ஸ்ரீலஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள்‌ அவர்களுடைய 
ஆக்ஞா அனுக்ரஹம்‌ காரணமாகக்‌ காட்சிதரும்‌ துர்க்கையும்‌ 
யாரொனி காக்கும்‌ பரமநிலைகள்‌. 


131 


இருக்காளத்டுக்குச்‌ சென்றோம்‌. ஸ்ர்வமந்த்ர ஸ்வறாபி 
யானவள்‌ இங்கு ஞானப்‌ பூங்கோதையாக தரிசனம்‌ அளிக்‌ 
கிறாள்‌.  த௲ிண கைலாயங்களில்‌ இத்தலமும்‌ ஒன்றாகும்‌. 
விஷயங்களைக்‌ குறித்து ஏற்படும்‌ பற்று, பந்தம்‌, பாசம்‌ 
எல்லாவற்றையும்‌ ஹ்ருதயத்திலிருந்து அகற்றி பரப்ரும்ஹ 
இயாளம்‌ பண்ணும்‌ நிலையை உன்மனீ பாவம்‌ என்று சாஸ்‌ 
இரம்‌ கூறுகிறது. இந்தப்‌ பாவம்‌ மனத்தில்‌ வேரூன்றியதும்‌ 
அன்னைப்‌ பராசக்தி தேவிதாஸரின்‌ பக்குவப்பட்ட மனதி 
தலத்தில்‌ அமர்கிறாள்‌. அவளுடைய அந்தப்‌ படலத்தை 
விசேஷித்துக்கூற மனோன்மணி என்று ஸ்ஹஸ்ரநாமம்‌ கூறு 
கிறது. உத்க்ருஷ்டமான ஞானத்தோடு கூடியிருக்கும்‌ 
தன்மை (உன்மனீ பாவம்‌) திருக்காளத்தி உறை ஞானப்‌ 
பூங்கோதையின்‌ சந்நிதியில்‌ நன்கு பரிமளிக்கிறது. 


லக்மீகடாட்சம்‌ பெற விழையாத மனிதப்‌ பிறவி 
இருப்பதற்கில்லை. அம்பிகையின்‌ அம்சமான மஹாலஷ்மி 
அரவீரக்ஷேதீதிரத்தில்‌ (கோலாப்பூர்‌) கணக்கிட்டுச சொல்ல 
முடியாத காலத்திலிருந்து கொலுவீற்றிருக்கறோள்‌. பம்பாய்‌ 
மாநகரத்திலும்‌ ஒரு மஹாலக்ஷ்மி கோயில்‌ உள்ளது. மற்றும்‌ 


உயர்தர, தூய, ரொட்டி, பன்‌, கேக்‌ மற்றும்‌ 
வெண்ணெய்‌ பிஸ்கட்டுகள்‌ கிடைக்கும்‌ 


அ. 


DEY க ற 


கக்கு) 
தெப்பக்குளம்‌ திருச்சி-£ 


132 


விஷ்ணு ஆலயங்களில்‌ தனது ரூபமான மகாலக்ஷ்மி படிவங்‌ 
களில்‌ விஷ்ணுபத்னியாக வெவ்வேறு நாமங்களைத்‌ தாங்க 
அனுக்ரகம்‌ செய்கிறாள்‌. ஆனால்‌ இந்த மகாலஷ்மீ இருக்‌ 
கோலத்தில்‌ அன்னையின்‌ வயது பதின்மூன்றேதான்‌ என்று 
தெரிகிறது. சாளத்தியின்‌ ஞானபரமான ஞானப்‌ 
பூங்கோதையைக்‌ கண்டுகளித்து விட்டு, கைப்பிடித்த 
கணவனை  இருமணச்‌ செலவுக்கு குபேரனிடம்‌ கடன்படச்‌ 
செய்து, ௮க்கடனுக்கு வட்டியைக்‌ கொடுக்க அடியார்களிட 
மிருற்து பிரார்த்தனை நிதியாகத்‌ திரட்டிக்கொண்டு, இல்லற: 
இன்பத்தை அநுபவியாமல்‌ வேங்கடாஜலமலைமேல்‌ தனியாக 
நிற்க வைத்துவிட்டு இருச்சானூரில்‌ ஐம்மென்று, உட்கார்ந்து 
புருஷனுக்கு பிரார்த்தனை நிதியை வாரிவழங்க வேண்டி. 
பக்தர்களுக்கு பத்மாஸனத்தில்‌ லக்ஷ்மி கடாட்சத்தை 
பொங்கிவரும்‌ கடலலைபோல காட்டியருளும்‌ ஸ்ரீஅலமேலு' 
மங்கைக்‌ தாயாரை நமஸ்கரித்தோம்‌. மஹத்தான ஐச்வர்‌ 
யத்துடன்‌ “மனஹச்வர்யா? என்ற நாமத்தோடு கூடிய 
அம்பிகையின்‌ படிவங்களில்‌ திருச்சானூர்‌ திருமகள்‌ ஸ்தானத்‌ 
தையும்‌ குறிப்பிடலாம்‌. 


மஹாயோகேச்வரேச்வரியான இந்தப்‌ பரம்பொருள்‌,மகத்‌ 
தானத தந்த்ரகளுக்கும்‌, மந்தீரங்களுக்கும்‌ யந்தீரங்களுக்கும்‌ 
ஜீவ ஊற்றுக்களாக அமைகிறாள்‌. இவற்றில்‌ சக்தி உபாஸற்‌ 
கள்‌ அம்பிகையின்‌ ஸ்தூல ஆராதனையைவிட சூஷ்ம 
மாயைந்த்ர ஆராதனையையே தங்கள்‌ குறிக்கோளாகக்‌ 
கொண்டுள்ளார்கள்‌. குலார்னவம்‌, ஞானார்னவம்‌ என்ற 
இருபெரிய பிரிவுகளோடு கூடிய இந்த யந்தர பூஜைக்கு 
ஏற்ற மந்த்ரங்கள்‌ பலா; பகளா” இரண்டும்‌ என்று கூறப்‌ 
படுறது. யந்த்ரங்கன்‌ பூஜா சக்ர, பத்மசக்ர, ௮ம்ருதகட, 
மேரு, லிங்கம்‌ முதலியன.இந்த ரகஸ்யார்த்தமான ஆராதனை 
யில்‌ ஒன்றிப்‌ போனவர்களுக்கு பராசக்தியைச்‌ சார்ந்துள்ள 
மீவித்யையே மஹாமறித்ரம்‌; ஸித்தவஜ்ரயந்த்ரமே 
ஹாயந்தீரம்‌ ; “ஸ்வதந்த்ரம்‌' என்ற சாஸ்த்ரமே மஹா 
தந்த்ரம்‌! ஆதி ஆசாரியாளும்‌, அம்மாஹான்‌ வழிவந்த 


133 


மஹனீயர்களுமே இந்த சாஸ்த்ர நுட்பங்களை அறிற்துணரிந்து 
அனுஷஸ்டித் தவர்கள்‌, 


இந்த விதமாக தேவி வழிபாட்டின்‌ அருமை பெருமை 
களை என்‌ சிறிய புத்திக்கு சிறிதளவு விளங்கும்‌ வகையில்‌ 
கூறிக்கொண்டு வந்த ஸ்ரீபாஸ்கரராயர்‌, வாழ்வோருக்கு 
வழித்துணையாக அமைந்துள்ள மார்க்கபந்து க்ரேதக்ரமெனப்‌ 
படும்‌ ஸ்ரீவிரிஞ்சிபுரம்‌ வந்தடைந்தார்‌. வழித்துணை நாதரை 
யும்‌, அவரது பத்னி பச்சைப்‌ பசுங்கொடி (மரகதவல்லி) 
யையும்‌ தரிசித்துவிட்டு, பிரசித்திபெற்ற சிம்மக்குளம்‌ என்ற 
புண்ய தீர்த்தக்கரையை அடைந்தோம்‌. அம்மஹானுடைய 
சிந்தை எங்கோ அவரை இழுத்துச்‌ சென்றது. அதன்‌ பயனாக 
மிக மிக அருமையான கருத்துக்களை அவர்‌ எனக்கு எடுத்துப்‌ 
போதித்தார்‌. 

தேவி ஸம்பந்தமான உபநிஷத்துக்களில்‌ பாவனோ 
பஷநித்‌ மிக முக்கியமானது. பரதேவதையின்‌ பாவனையை 
இது தெளிவாக எடுத்துச்‌ சொல்கிறது. மஹாயாகம்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ தேவியை ஆராதிப்பது சாலச்‌ சிறந்தது: 
மஹாயாகமென்பது ப்ராம்ஹி முதலான மாத்ருகா 
தேவதைகளின்‌ அம்சங்களான அறுபத்தி நான்கு யோகினி 
களுக்கு பூஜை நடத்திய பிறகு செய்யப்படும்‌ யாகம்‌. இந்த 
பூஜை, யாகம்‌ இரண்டையும்‌ கிரமப்படி சிதக்னீகுண்டத்தில்‌ 
செய்து மஹாபைரவர்‌ என்று கூறப்படும்‌ மஹாசம்புநாதர்‌ 
லலிதையை ஆவிர்ப்பவிக்கும்படி செய்ததாக லலிதோபாக்‌ 
யானம்‌ சொல்கிறது. இந்த லலிதையே பின்னர்‌ மஹேச்வர 
மஹாகல்பமஹா தாண்டவம்‌ புரிந்துபிரளயத்தைத்‌ தோற்று 
வித்தபோது ஏக ஸாக்ஷணியாக இருந்து அனுபவித்து, தனது 
இச்சையினால்‌ மீண்டும்‌ பிரபஞ்சத்தைத்‌ தோற்றுவித்தாளாம்‌. 
இந்தத்‌ இரிபுரலாந்தரியே மும்மூர்த்திகளுக்கு முன்னே 
யிருப்பவன்‌: அம்பிகையை ஆராதிஃகும்‌ வகையைக்‌ கூறும்‌ 
லஹல்ரநாமம்‌ இந்த மஹா திரிபுரஸுந்தமியை விவரிக்கும்‌ 
போது. “திரிபுரா?” பத்ரிஜகத்‌ வந்த்யா?? (மூன்று லோகங்களி 
௮ம்‌ வணங்கப்படுபவன்‌) உதிரிமூர்த்தி'” (முப்பெரும்‌ மூர்த்தி 
கனான பிரும்மா, ருத்ரன்‌, விஷ்ணு ரூபமாயிருப்பவள்‌) 

௧. ௮.9 


134 


எத்ரிதசேச்வரி!? (தேவர்களுக்கெல்லாம்‌ ஈசீவரி) ஈத்ரியக்ஷரீ?* 
மூன்று அக்ஷர வடிவானவள்‌ எனக்‌ கொண்டாடுகிறது. கடைசி 
யாகக்‌ கூறப்பட்ட : த்ரியக்ரி ? என்ற நாமம்‌, யுகாக்ஷர, 
மாஹாக்ஷர, நித்யாக்ஷர சேர்க்கையையே பெரும்பாலும்‌ 
குறிக்கும்‌. 

இரமப்படி. பூஜை செய்யும்‌ உபாஸகன்‌, பரதேவதையை 
சாஸ்த்ரங்கள்‌ கூறும்‌ அறுபத்தி நான்கு விதங்களில்‌ உபசரிக்‌ 
றான்‌. அறுபத்தி நான்கு கலைகளின்‌ ஸ்வரூபமாயிருந்து 
மஹாசதுஷ்ஷஷ்டி. கோடியோகினி கணங்களால்‌ சதா 
பூஜிக்கப்படுகறுள்‌ தேவி, தர்மசாஸ்த்ரத்தை ஸனாதன 
பாரத சமுதாயத்திற்கு அளித்த மனுவும்‌, சந்த்ரனும்‌ மற்றும்‌ 
பத்து உபாஸகர்கள்‌ ஸ்ரீ வித்யாரூபிணியான மஹாசக்தியை 
மேற்குறிப்பிட்ட விதங்களில்‌ பூழை செய்து மேன்மை 
யடைந்தவர்கள்‌. 


நித்ய சுத்த சைதன்யத்தின்‌ ஸ்வரூபமாயுள்ள ' அன்னை 
த்ரைலோக்ய மோஹனம்‌ முதலான ஒன்பது சக்ரங்‌ 
களூடைன்‌ விளங்கும்‌ ஸ்ரீ சக்ரத்தை வாசஸ்தலமாக்இத்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. இந்த ஸ்தானத்தில்‌ வைத்து அவளை 
பூஜிக்கும்‌ உபாஸகன்‌ அவளுடைய ஸுந்தர ரூபத்தைக்கண்டு 
இன்புறுகிறான்‌ : அழகு கொந்தளிக்கும்‌ மோஹனச்‌ சிரிப்பில்‌ 
லயிக்றான்‌ ; அவன்‌ சிரஸில்‌ தேஜோமயமாக அலங்கரிக்கும்‌ 
சந்த்ர கலையைக்‌ கண்‌ குளிரக்‌ கண்டு பரவசமடைகறான்‌ ! 
அவன்‌ நாஜராஜேச்வரீயாக, பஞ்சப்ரும்ம ஸ்வரூபமாக 
பஞ்சப்‌ பிரேதங்கனாலான மஞ்சத்தில்‌ அமர்ந்து உலகைக்‌ 
காத்தருளும்‌ விந்தையை ஊடுித்து தனக்கு நற்கதியளிக்கப்‌ 
பிரார்த்திக்கறான்‌. பஞ்சக்ருத்யத்தை (சருஷ்டி, ஸ்இஒ, 
ஸம்ஹாரம்‌, திரோதனம்‌, அனுக்ரஹம்‌) தன்னுள்‌ அடக்கிக்‌ ' 
கொண்டு பரப்ரும்மஸ்வரூபிணியாயுள்ள பரதேவதை உபா 
ஸகனின்‌ மேன்மையில்‌ விசேஷ அக்கறை காட்டுகிறாளாம்‌. 

கண்களைத்‌ இறப்பதனால்‌ பிரபஞ்சத்தை சிருட்டித்து, மூடு 
வதால்‌ அதை அழிக்கும்‌ தேவிவுன்‌ சக்தியை சத்வார்த்தமாக 
உணர்ந்த மகான்கள்‌ அந்த சக்தி தத்துவத்தின்‌ ஸ்மரணை 


135 


யிலேயே அகம்‌, புறம்‌ இரண்டையும்‌ அடக்கம்‌ செய்து 
ஆனந்தமடை௰ருர்கள்‌. 


இத்தனை மகமை வாய்ந்தவள்‌ புருஷார்த்தங்களை 
உபாஸகனுக்கு அளிப்பதில்‌ வியப்பில்லை. பக்தியின்‌ பூர்ண 
மாயும்‌, போகத்தின்‌ சிகரமாகவும்‌ உள்ள இந்த புவனேச்வரி 
தமது சிருஷ்டியலடங்கிய புவனத்தை கருணையுடன்‌ ஏட்டுக்‌ 
கிறாள்‌, ஹ்ரீம்காரபீஜமே புவனேச்வரி பீஜம்‌. இந்த பீஜா 
கரத்தை உபதேசமாகப்‌ பெற்று அநேசமனேகம்‌ உபாஸ 
கர்கள்‌ தேவியின்‌ புகழைப்பாடி, தாமும்‌ பிரகாசிக்கறோர்கள்‌. 
இந்த புவனேசிவரீ படிவத்தை புவனே£ என்றும்‌: புவனா 
தீசவரி என்றும்‌ தகஷிணாமூர்த்து ஸம்ஹிதையில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


ய்‌ 

[சமீபத்தில்‌_ல ஆண்டுகளுக்கு முன்புபுதுச்‌ 
கோட்டையில்‌ ஸ்ரீ சதாசிவபிரும்மேந்த்ர ஸரஸ்வதீயவதாத்‌ 
ஸ்வாமிகள்‌ ௮அதிஷ்டானத்தில்‌ சத்குரு ஸ்ரீமத்‌ சாந்தானந்த 
ஸ்வாமிகள்‌ ஸ்ரீ புவனேச்வரியை பிரதிஷ்டை செய்‌ அ 
அன்னையின்‌ ௮ருட்கடாக்ஷம்‌ ஆயிரக்கணக்கானபச் தர்கள்‌ மீது 
பட வழிவகை செய்தருளியுள்ளார்கள்‌. புவனேச்வரி 
என்றதுமே புதுக்கோட்டைபிரதிஷ்டை ஒன்றுதான்‌ இந்த 
இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ அன்பர்கள்‌ ௮கக்கண்ணில்‌ பதிகிறது, 
புறக்‌ கண்கொண்டு இந்தத்‌ தேவியின்‌ திவ்யாலங்கரர 
தோற்றத்தை தரிசித்து வருபவரும்‌ பாகீகியசாலிகளானவர்‌, 
அநேகர்‌ கண்கண்ட தெய்வமெனப்‌ போற்றி அவள்‌ திவ்ய 
பிராஸதத்தில்‌ இகழ்கிறார்கள்‌. ஜகந்மாதா அமர்ந்து அருன்‌ 
பாலிக்கும்‌: படிவம்‌ புவனேச்லரீ. 


ஆதி, அத்தமீல்லாத அன்னையை ஹரி, பிரம்மேந்தி 
சர்களும்‌ ஆராதித்து இயானம்‌ செய்கிறார்கள்‌. நாராயண 
என்ற பதத்திற்கு சிவன்‌, விஷ்ணு என்ற இரண்டு அர்த்தம்‌ 
உண்டு. அதனால்தான்‌ நாராயணனான சிவனைப்பதியாக 
ஏற்றிருக்கும்‌ அம்பிகைக்கு * நாராயணி ?? என்ற நாமமும்‌ 
பொருத்தமாகிறது., 


136 

ஸ்ரீவிரிஞ்டிபுரத்தில்‌ அந்தப்‌ பெரியவர்‌ பாஸ்கரராயா” 
எதிரில்‌ உள்ள என்‌ அறியாமை, அஞ்ஞானம்‌, அரைகுறைக்‌ 
கல்வி, மாசுபடிந்த மனம்‌, சர்ச்சைக்குரிய பண்பு, தெளிவற்ற 
கொள்கை, காமக்ரோத, லோப, மத, மாத்சர்யங்களின்‌ 
இருப்பிடம்‌ ஆகியவற்றை மறந்து, ஏதோ ஒரு சதி சங்கத்தில்‌ 
உரையாடுவது போல்‌ அரிய பெரிய கருத்துக்களை எடுத்துச்‌ 
சொன்னார்‌. இதற்கு நான்‌ சற்றும்‌ அருகதையற்றவன்‌ என்று: 
அவரிடம்‌ சொல்லி மன்னிப்புக்‌ கேட்கலாமா என்று நான்‌ 
யோசித்தபோது அவர்‌ பேசலுற்றார்‌. “ அம்பாளுக்கு ராமா 
என்று ஒரு நாமம்‌ உண்டு, மிக விசேஷமான தாத்பர்யத்தை : 
மனிதகுலத்திற்கு அது விளக்குகிறது. உலகில்‌ உள்ள சமஸ்த 
ஜீவராசிகளையும்‌ இரு பிரிவாகக்‌ கருத வேண்டும்‌. ஒரு பிரிவு, 
அம்பிகையின்‌ அம்சம்‌ : மற்றொன்று பரமசிவன்‌ அம்சம்‌. 
ஆண்‌, பெண்‌ என்ற பேதம்‌, இரு ஜாதிகளைத்‌ தவிர வேறு 
ஜாதி, மத, பேதம்‌ பாராது எத்தனையோ தவச்ரேஷ்டர்கள்‌ 
வாழ்ந்த தேசம்‌ பாரத தேசம்‌. ஸ்‌திரிமாத்ரமான ருபத்தோடு' 
காட்சியளிக்கும்‌ அன்னையை ராமா என்று அன்போடு குறிப்‌ 
பிடப்‌ படுகிறது. இக்‌ காரணம்‌ பற்றியேதான்‌ ஸ்திரிகளி 
டத்தில்‌ அன்புடனும்‌, மரியாதையுடனும்‌ நடந்து கொள்ள 
வேண்டுமென்றும்‌, அவர்களை எப்போதும்‌ சந்தோஷப்படுத்த 
வேண்டுமென்றும்‌ அவர்கள்‌ சந்தோஷத்தில்‌ குலம்‌ விருத்தி 
யாவதோடு சகல சம்பத்துகளும்‌ கட்டிவரும்‌ என்றும்‌ 
பராசர ஸ்ம்ருதி, மதுஸ்ம்ருதி முதலிய சாஸ்திரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கறது. உபாஸகர்கள்‌ அம்பாளுடைய 
த்யானத்திலும்‌, உபாஸனையிலும்‌ ரசிப்பதா லும்‌ அம்பாளுக்கு 
ராமா என்று நாமம்‌ உண்டாயிற்று...” 


மார்க்கபந்துவை வழி காட்டும்படி வேண்டிக்‌ கொண்டு 
தக்கோலம்‌ வந்தடைந்தோம்‌. திரு ஊறல்‌ என்னும்‌ இத்தக்‌ 
கோலம்‌ சரித்திர பிரசித்திப்‌ பெற்றது என்பதோடு, முக்கிய 
இவக்ஷத்றங்கவில்‌ ஒல்றாகும்‌. உமாபதி ஈச்வரரை மணந்து 
கிரிராஐ கன்னிகாம்பிகை என்ற இருப்பெயர்‌ தாங்க கருணா. 
ரஸஸாசரமாகத்‌ திகழும்‌ அம்பிகையின்‌ ஸ்துரலடிவம்‌ இங்கு. 
பெரும்‌ பொலிவோடு இருக்வறது.சுபமான வாக்கு ஒன்றையே. 


197 


தன்னுடையதாக்‌ கொண்டுள்ளதால்‌ அம்பிகைக்கு கல்யாணீ 
என்ற நாமம்‌ ஏற்பட்டது. சுபாதிகமான வாக்குக்கு “கல்யா? 
என்று பெயர்‌, பத்மபுராணம்‌ இந்தக்‌ சுல்யாணி_ 
யின்‌ படிவத்தை மலையாசல தலம்‌ என்று குறிக்கிறது. 
உபஸகன்‌ கோரும்‌ வரங்களைக்‌ கொடுப்பவளானதால்‌ வரதா 
என்ற பெயரையும்‌ இவள்‌ தாங்குகிறாள்‌, தக்கோலம்‌ உமை 
யம்மையின்‌ சந்நிதியில்‌ இவ்விவரங்களைக்‌ கூறிய பிறகு என்னை 
நிருத்ய நடேசனின்‌ ரத்னசபையாக தமிழகத்தில்‌ பிரசித்தி 
பெற்று சிவனடியார்களை ஈர்த்தவண்ணமிருக்கும்‌ திருவாலங்‌ 
காடு கேஷேத்திரத்திறிகு அழைத்துசி சென்றார்‌. 

பரமசிவன்‌ ஆடும்‌ நடனத்திற்குத்‌ தாண்டவம்‌ என்றும்‌, 
பார்வதியின்‌ ஆட்டத்திற்கு லாஸ்யம்‌ என்றும்‌ பெயர்‌, 
ஆணும்‌, பெண்ணும்‌ சேர்ந்து ஆடுவது அந்தக்‌ கால மரபு 
என்பதை வற்புறுத்துவதே பரமசிவனின்‌ ஊர்தீவதாண்‌ 
டவம்‌. இக்காட்சியைத்தான்‌ திருவாலங்காட்டில்‌ கண்டு 
களிக்கிறோம்‌. காளி சொரூபமாக இங்குள்ள பராசக்தி 
படிவத்தை வர்ணனை செய்தாலும்‌, அவளுடைய அழகிய 
நயனங்களில்‌ பெண்மைக்குரிய நாணம்‌, ௮ச்சம்‌, பயிர்ப்பு 
முதலிய குணவிசேஷங்கள்‌ தென்படுகின்றன. சிவன்‌ வெறி 
யாட்டம்‌ ஆடும்‌ இடங்களில்‌ அவரை ஆட்டி வைக்கும்‌ 


ட்‌ 


4 


ச்‌ 


138 


இந்தப்‌ பராசக்தி அடங்கியே இருக்கிறாள்‌. தமிழகத்தில்‌ சவ: 
பிரானின்‌ பஞ்ச சபை மூரீத்திகளையும்‌ தரிசிப்போர்‌, 
ஓரளவுக்கு அம்பிகையை மறந்து கூடவிடுகிறார்களோ? என 
ஐயமுறும்‌ வண்ணம்‌ அம்பிகையின்‌ இந்த ஆலய படிவங்கள்‌ 
ஒதுங்கியே இருக்கின்றன. ஆனால்‌ அடியாரின்‌ உள்ளத்தில்‌ 
மட்டும்‌ அவள்‌ ஆடவைக்கிறாள்‌ : அவன்‌ ஆடுறொன்‌ ? என்ற: 
எண்ணம்‌ ஏற்படத்‌ தவறுவதில்லை, காமகலா ரூபியான 
அன்னை சரிபாதியான காமேச்வரரோடு இணைந்தவள்‌ தானே? 
விச்வம்‌ என்றபதம்‌ ப்ருத்வீ முதல்‌ பிரமனோடு முடியும்‌ 
எல்லாதத்வங்களையும்‌ தன்னுள்‌ கொண்டதாகும்‌. இந்தத்‌ 
ததீதுவங்களையெல்லாம்‌ கடந்தவளானதால்‌ அவளை 
£விச்வாதிகா? என்று ஸஹஸ்ரநாமம்‌ பாராட்டுகிறது. 
வேதங்களால்‌ மட்டுமே அறியத்தருந்தவளான இந்தப்‌ பர 
தேவதையைக்‌ குறித்து நாம்‌ த்யானம்‌ செய்யலாமே தவிர 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபடுவது விவேகமற்ற செய்கையேயாகும்‌. 

திருநின்றவூர்‌ என்று ஒரு தலம்‌. (இண்ணனூர்‌) பூசலார்‌ 
கட்டிய இருதய கோயிலில்‌ இருதயாலய ஈச்வரர்‌ மரகதாம்பி 
கையோடு எழுந்தருளி அந்த அடியாரின்‌ உள்ளக்‌ கோயிலில்‌ 
ஸ்திராவாஸம்‌ செய்தார்‌ என்று வரலாறு. உள்ளத்தில்‌ 
உறைந்த இறைவனுக்கு இங்கு ஆலயம்‌ எழுப்பியிருக்‌ 
கிறார்கள்‌. அம்பிகையின்‌ திருவுருவம்‌ இங்கு (இிரு-மஹா 
லக்ஷ்மி) பக்தவத்ஸலப்பெருமாள்‌ ஆலயத்தில்‌ ஸ்ரீமத்‌ ஸவித்ரீ' 
தாய (என்னைப்‌ பெற்ற தாயார்‌) என்ற நாமம்‌ கொண்டு 
அருள்‌ பாவிக்கிறது. 

மஹா காமேச்வரருடைய ஜீவநாடியாக இருக்கும்‌ 
காமேச்வரீ இரு மூல்லைவாயில்‌ இவ்ய சேேத்ரத்தில்‌: 
முல்லைக்கொடி கொம்பைத்‌ தழுவி படருவதுபோல்‌, 
மாசிலாமணி என்ற இத்தல நாயகனை கொடி இடைநாயகி 
என்று நாமகரணம்‌ சூட்டிக்‌ கொண்டு “தானே அல உலக 
ஜிவநாடி' என்பதை எடுத்துக்‌ காட்டுகிறாள்‌. மிகமிகப்‌ 
பழமையான இந்தப்‌ படிவத்தில்‌ இணையற்ற ஈடுபாடு: 
கொண்டு சுந்தரர்‌, ஞானசம்பந்தர்‌ போன்ற சமயக்‌. 
குரவரிகள்‌ அரனையும்‌ அவனில்‌ பாதியான அன்னையையும்‌. 
அருமையாகப்‌ பாடி துதித்துள்ளளர்‌. 5 


139 


ஸ்வாதீமானந்தத்தின்‌ பரம்பரையின்‌ ஆதி நாயகியாக 
அன்னை பராசக்தி சப்த பிரும்மத்தோடும்‌ ௮பின்னமா 
யிருக்கிறாள்‌ என்பதை “பரா, பிரத்யக்சிதீருபா, பச்யந்த 
பரதேவதா, மத்யமா, வைகரீரூபா” என்று ஸஹஸ்ரநாமம்‌ 
கூறுகிறது. மூலாதாரத்தில்‌ உள்ள குண்டலிநீ என்ற 
காரண பிந்துவை முறையோடு இயங்கச்‌ செய்ய யோக 
சாஸ்த்ரம்‌ உபயோகமாகிறது. இதை அனுவஷ்டிக்கும்போது 
காரணபிந்து, கார்யபிந்துவாகி, நாதம்‌ என்ற ஓசையை 
எழுப்புறது. இந்த நாதம்தான்‌ பீஜம்‌ என்ற மந்த்ர 
அக்ஷரங்களுக்கு உயிரூட்டுகிறது. பரம்ரும்ம ஸ்வரூபிணி 
யான பரதேவதையை இந்த பீஜமந்த்ர ஓசை சற்றே 
அசையவைக்கிறது. அவள்‌ அசைகிறாள்‌; - உலகம்‌ உய்றெது . 
இந்த நிலையில்‌ தேவீ சகலத்தையும்‌ தன்னிடத்தே கண்டு 
பூரிப்படைகிறாள்‌. பூரிப்பில்‌ திளைக்கும்‌ சமயம்‌ அவள்‌ உத்க்‌ 
ருஷ்டமான தேவதையாக உபாஸகனுக்கு காட்‌ தருநறோள்‌., 


இப்படி குண்டலனீ சக்தி எழும்‌ பியதும்‌ உண்‌ 
டாகும்‌ நாதம்‌ அதே அளவில்‌ இருப்பதில்லை. அந்த 
நாதத்தோடு பராசக்தியும்‌ மேலே மேலே ச்ருதிலயமாக 
இணைந்து ஏறுகிறாள்‌. “மத்யமா? என்ற வாக்‌ தேவதையாக 
அவள்‌ பிரகாசிக்கும்போது புவனமெங்கும்‌ புல்லரிக்கிறது. 
அதன்‌ இனிமையில்‌ பாகாக இளக பரிபக்குவம்‌ அடைகிறது 
பக்தி உள்ளம்‌. இதுவே :மத்யமா” என்ற படியைச்‌ கடந்து 
*வைகரீ £ என்ற படியை அடைந்ததும்‌ கடினமாகிறது 
கர்ஜிக்கிறது. உபாஸகனைத்‌ தத்தளிக்க வைக்கிறது. அதைச்‌ 
சமாளித்து அதோடு ஒன்றிப்போன உபாஸ்கன்‌ முழு சாந்நி 
யத்தையும்‌ அடைந்தவனாதிறான்‌. அம்பிகையை யோசி 
வரர்கள்‌ இம்முறையில்‌ உணர்‌£றார்களானதால்‌ அவளுக்கு 
மஹாயோகச்வர்யை என்ற நாமம்‌ ஒர்‌ அணிகலனாறெது. 
க்ருதக்ஞா (எல்லாவற்றையும்‌ அறிந்தவள்‌) என்றக்‌ 
காரணத்தால்‌ உபாசகனுடைய நற்செய்கை, தீச்செய்கை 
இரண்டையும்‌ உணர்ந்து அவள்‌ சந்தர்ப்பத்திற்கேற்ப துஷ்ட 
நிக்ரஹ சிஷ்டபரி பாலனம்‌ செய்கிறாளாம்‌. பராசச்‌ £ 
இந்த அவசரத்திற்கு உதவுறெவர்களாக எள: 


140 


~ஸேரமன்‌, யமன்‌; காலம்‌, பஞ்ச மஹாபூதமிகள்‌ 
ஆகிய ஒன்பதும்‌ ஸாக்ஷிகளாக அமைந்தள்ளார்கள்‌. 
இவர்களைத்‌ தாண்டி உலகில்‌ ஒரீ அணுவும்‌ அசையாது. இந்த 
ஒன்பது சக்திகளிலும்‌ அன்னை பராசக்தியே வியாபித்‌ 
திருக்கறாள்‌. 


லலிதா மஹாதிரிபுரஸுந்தரீ என்ற நாமத்தைத்‌ 
தாங்கியுள்ள அம்பிகையின்‌ படிவங்கள்‌ சிலவற்றில்‌ 
திருக்சழுக்குன்றம்‌ பிரஸித்தமானது : இந்த்ரன்‌ பூஜித்த 
வேதகிரி ஈச்வரனை மலைமேல்‌ தரிசித்துவிட்டு ஊரில்‌ நடுநாயக 
மாக விளங்கும்‌ 8ழ்‌ கோயிலுக்குச்‌ சென்றாலேயே இந்த 
மஹாத்ரிபுரஸுந்தரியைத்‌ தரிசிக்கலாம்‌. ஈபெண்ணின்‌ 
தல்லாள்‌ '' என இந்த அம்மையை உள்ளம்‌ நிரம்பிப்புகழ்ந்து 
பாடிப்‌ பரவியுள்ளார்‌ இருஞானசம்பந்தர்‌. சமயக்குரவர்கள்‌ 
நால்வருமே இந்தக்‌ கற்பசுத்தைப்பாடி பேரின்பம்‌ 
எய்தியுள்ளனர்‌. மெய்ம்மறந்து நின்ற ஸ்ரீபாஸ்கரராயர்‌, 
அம்‌ பிகையை  ச்ருங்காரரஸ்‌ ஸம்பூர்ணம்‌ அவள்‌ ? என்றார்‌. 
பராசக்தியை பலவேறு கோணங்களிலிருந்தும்‌ விமர்சித்து 
உபாஸகர்களை மேன்மையடையச்‌ செய்யும்‌ ஸஹஸ்ர 
நாமத்தில்‌, நான்கு பீடங்களின்‌--காமூரி பீடம்‌, பூர்ணதிரி 
பீடம்‌, ஜாலந்தர பீடம்‌, ஓட்யாண பீடம்‌_—நாயடயொகக்‌ 
குறிப்பிட்டிருக்கறது. இந்த நான்கு பீடங்களே யோகிகள்‌ 
உணர்ந்து தொழுதேத்தும்‌ நான்கு பரப்றாம்ம நிலைகள்‌. மூலா 
தாரம்‌, அநாஹதம்‌, விசுத்தி, அக்ஞா என்ற ஸ்தானங்‌ 
களுக்கு குண்டலினீ சக்தியைக்‌ காண்டு செல்வதே யோக 
சாதனை. இந்த நான்கு ஸ்தானங்களிலும்‌ பராசக்தி வியாபித்‌ 
திருந்து, படிப்படியாக உபாசகனை இட்டுச்‌ சென்று தனது 
ஸ்திர வாசஸ்தலமான பிந்து மண்டலத்திற்குக்‌ கொண்டு 
போய்‌ ஸாயுஜ்ய பதவி அடையச்‌ செய்நறொள்‌. எட்டு 
விதமான குணங்களோடு கூடிய இந்தப்‌ பரதேவதை 
எப்போதும்‌ தயாநிதீயாக விளங்குபவன்‌ ॥ தனக்குவமை 
இல்லாதவள்‌: வர்ணிக்க இயலாத ஸ்‌கமானமுக்தியைஅளிக்க 
ஒரஃவன்‌ : ஷேோடஉசதிதிநித்யா தேவதைகளின்‌ ரூபமாயுள்ள 
அருமைய மா முதலான தேவதா பிரபைகளையுடையவன்‌ர 


141 


மூலத்திற்கெல்லாம்‌ ஆதிமூலமாயிறாப்பவள்‌ ; மங்களதீதைப்‌ 
பூரணமாக அனுக்ரகம்‌ செய்பவள்‌: உபாஸகர்களையே நேசிப்‌ 
பவள்‌! ஸ்வயம்பிரகாசமாயிருப்பவள்‌. சக்தியாக இருப்பவள்‌! 
-வேதமாதாவான காயித்ரி தேவீ இவள்‌ ; தத்வங்களை ஆசன 
மாகக்‌ கொண்டவன்‌ : (அன்னமய, ப்ராணமய, மநோமய, 
விக்ஞானமய, ஆனந்தமய) பஞ்சகோசங்களின்‌ மத்தியில்‌ 
வீற்றிருந்து இயக்குபவள்‌ ॥ நித்யயெளவனமாயுள்ளவள்‌ ₹ 
குமரன்‌, கணநாதன்‌ இருவருக்கும்‌ தாயாக இருப்பவள்‌ ॥ 
அமைதியின்‌ இருப்பிடமாக உள்ளவள்‌ : இன்னல்களைப்‌ 
போக்குபவள்‌ 1 யுகதர்மத்தை யொட்டிய பாபங்களை நாசம்‌ 
செய்பவள்‌ : உபாசகனுக்கு பொக்கிஷமாயிருப்பவள்‌ ; மஹா 
கைலாசத்தில்‌ குடும்பம்‌ நடத்துபவள்‌ : ஆத்மஞான ரூபிணி 
யாக உள்ளவள்‌ 1 இத்தகைய பெருமைகளின்‌ ஜீவஊற்றா 
சவும்‌, ஜீவபிரும்ம ஐக்யத்தின்‌ உதாரணமாகவும்‌ உள்ள திரி 
புரசுந்தரியை பரிபூரணமாகப்‌ பார்த்துப்‌ பரவசமடையக்‌ 
கூடிய பராசக்தி பீடமாக திருக்கழுக்குன்றம்‌ தமிழகத்தில்‌ 
- விளங்குகிற து. 
ஆ *& + 
ஸ்ீபாலிகரராயர்‌ சளைக்கவில்லை 1 ஆனால்‌ நான்‌ களைத்துப்‌ 
போய்விட்டேன்‌. குருடனை ராஜபார்வை பார்க்க வேண்டும்‌ 
எனறால்‌ அவனால்‌ முடியுமா 2. இருந்தாலும்‌ அந்த மஹான்‌ 
என்‌ குருட்டுத்தனத்தை (அஞ்ஞானம்‌) அகற்றி என்‌ ௮௪ 
-விழிகளுக்குப்‌ பார்வைபளியப்பதில்‌ மகத்தான வெற்றியைக்‌ 
கண்டுவிட்டார்‌. 
“ ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ அவ்யாஐ கருணாமூர்த்தயே நம : 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ அக்ஞான த்வாந்த தீபிகாயை நம : 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஆபால கோப விதிதாயை நம £ 
ஓம்‌ ஐம்‌, ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸர்வானுல்லங்க்ய சாஸநாயை நம ] 
ஓம்‌ ஐம்‌, ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸ்ரீசக்ர ராஜ நிலயாயை நம £₹ 
ஓம்‌ ஐம்‌, ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸ்ரீமத்‌ திரிபுர ஸஃந்தர்யை நம 2 
ஓம்‌ ஐம்‌, ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஸ்ரீசிவாயை நம : 
ஓம்‌ ஐம்‌, ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ சிவசக்த்யைக்ய ரூபிண்ய நம 2 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ லலிதாம்பிகை நம :?? 


142 


என்று ஸஹஸ்ரநாமத்தின்‌ கடை பத்து நாமாவளிகளை- 
அந்த அர்ச்சகர்‌ குரலை உயர்‌ தீதிச்‌ சொல்லியபோ துதிருக்கழுக்‌ 
குன்றத்து இரிபுரசுந்தரியிடமிருந்து விடை பெற்றுக்‌ 
கொண்டு, ஸ்ரீபாஸ்கரராயபுரத்து ஆனந்த வில்லீச்வரியின்‌- 
எதிரில்‌ நின்று கண்விழித்தேன்‌. அதுவரை ௮கக்‌ கண்ணில்‌ 
ஒளிவிளக்காக, மாசிலா மணியாக, தாயாக, தயாபரியாக, 
தலைவியாக, அரசியாக, உக்ரகோப காளியாக, மங்களையாக, 
யோகினியாக அடல உலகமும்‌ தானாக, ஆனந்தமாகக்‌. 
காட்சித்‌ தந்தவள்‌ அப்போது புறக்கண்களில்‌ கசிந்த. 
கண்ணீரில்‌ கலந்து என்னைப்‌ பரவசமடையச்‌ செய்தாள்‌. 


9. தேத்ரவரணனை 


தேவியின்‌ புகழைப்‌ பாருக்குப்‌ பறைசாற்றும்‌ பல முக்கிய 
கோத்திரங்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ சில இங்கே இடம்‌ பெறு 
கின்றன. பரசுராம கேஷத்திரத்தில்‌ செங்கனூர்‌ பகவதி 
கோயில்‌ விசேஷமாக உள்ளது. நீலாசலத்து காமரூப நாயி 
போலவே தேவிக்கு தாய்மைக்கு உரிய நீர்மைக்கசிவு 
ஏற்படும்‌ வியக்கத்‌ தகும்‌ தலம்‌ இது. அவ்வப்போது நிகழும்‌ 
இத்‌ தெய்வீக நிகழ்ச்சியின்‌ போது இங்கு மகோறற்சவம்தான்‌. 


அடுத்து கொடுங்கல்லூர்‌ காளிதேவி மிகவும்‌ பிரசித்தி 
பெற்ற பகவதி க்கத்‌ திரம்‌. இருச்சூரிலிருந்து சுமார்‌ 
இருபத்து ஐந்து மைல்‌ உள்ள இத்தலத்து தேவியின்‌ 
உக்ிரஹம்‌ குறைய ஸ்ரீ சங்கரர்‌ பிரதிஷ்டை செய்ததாக 
கூறப்படுகிறது. பெரிய உருவத்தோடு உட்கார்ந்த நிலயில்‌ 
காட்சியருளுவாள்‌ அன்னை. 

சோட்டாணிக்கரை பகவதியைத்‌ தெரியாதவர்கள்‌ 
மலையாளத்தில்‌ இருக்க மாட்டார்கள்‌. இது ஒரு பிரார்த்தனை 
தலம்‌. ஜேஜே என்று எப்போதும்‌ சந்நிதியில்‌ கூட்டம்‌. 

பழயனுர்‌ பகவதியும்‌ இப்படியே மிகவும்‌ பிரபம 
மானவள்‌ ? தேவியின்‌ மிக உக்ரெ ₹ ப்ரத்யுங்கரை £ அம்ச 
களே இந்த க்ஷேத்திரங்களில்‌ இருக்கின்றன என்பர்‌. அ 
ஹேமாம்பிகை என்னும்‌ தேவி உறையும்‌ ஒலா"' 


144 


யகவதி கே்ஷேத்திரதிஇல்‌ புராதனமானது. அன்னையின்‌ இரு 
கைகளை மட்டுமே இங்கு தரிசிக்கிறோம்‌. 


வெயிலுகந்தம்மன்‌ 

திருச்செந்தூரில்‌ உள்ள அம்மன்‌ கோவில்‌: முருகனுக்கு 
சக்திவேல்‌ அளித்து, பாண்டிய ராஜகுமாரிக்கு குதிரைமுகமும்‌ 
நீக்யெ சகதி, அன்னையின்‌ அருளொளி பரப்பும்‌ தோற்றம்‌ 
ஆனந்தமயமாக இருக்கும்‌. வேல்‌ உவந்தாள்‌ என்பதே 
இப்படி. மருவியுள்ள து. 

சங்கரகாராயணர்‌--கோமதி 


ஹரி ஹர க்ஷேத்திரமாக புகழுடன்‌ விளங்கும்‌ தலம்‌ 
சங்கரநாராயணர்‌ கோயில்‌. இங்கு கோயில்‌ கொண்டிருப்ப 
வள்‌ கோமதி அன்னை. அம்பாள்‌ தவக்கோலம்‌ பூண்ட 
தலங்கள்‌ சல. அவற்றில்‌ இதுவும்‌ ஒன்று. £ ஆடிதபஸ்‌ 
உற்சவத்தில்‌ ஆயிரமாயிரம்‌ ஜனங்கள்‌ கலந்து கொன்‌ 
கிறார்கள்‌, 


வேதாரண்யம்‌ 

“சுந்தரி பீடம்‌! என்று தேவி பீடங்களில்‌ இறைப்பு 
கொண்டது வேதாரண்யம்‌ : பரமவெனின்‌ சப்தவிடங்கத்‌ 
தலங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. நால்வராலும்‌ தேவாரம்‌ 


யாடல்‌ பெற்றது இத்தலம்‌. வேத நாயக என்று புகழப்படு 
கிறாள்‌ இங்கு இவ்வன்னை. 


திருக்கடவூர்‌ அபிராமி 
காலனையே தன்‌ பக்தன்‌ மார்க்கண்டேயருக்காகக்‌ 


கடிந்த காலசம்ஹாரரும்‌ அபிராமியும்‌ வதியும்‌ அழகு 
கொழிக்கும்‌ கோயிலிது, அன்புடன்‌ ஆராதித்த அபிராமி 


ட பட்டர்‌ அன்னையின்‌ அருள்‌ பெற்ற தலம்‌. அமாவாசையிலும்‌ 


இர்ண நிலவு காட்டி அபிராமி பட்டரை ஆண்டு 
குரகண்டாள்‌ இங்கு. அன்னையின்‌ பேரில்‌ பட்டர்‌ அந்தாதி 
அருமைய்‌._பிரசித்‌ கமாக விளங்குபவள்‌ தேவி அபிராமி, 


145 


அம்பர்‌ மாகாளம்‌ 


சோமாசி மாற நாயனாரின்‌ சோம யாகத்துக்கு 
இறைவன்‌ சண்டாள உருவத்தோடு எழுந்தருளி நேரிலே 
அவியைப்‌ பெற்ற புனிதத்தலம்‌. காளிதேவி அம்பன்‌, 
அம்பராசரன்‌ என்ற அரக்கர்களைக்‌ கொன்ற தோஷம்‌ நீங்க 
இறைவனைப்‌ பூசித்தனள்‌. இங்குள்ள மோஹினி அம்மை. 
மிக விசேஷ முடையவன்‌. பூஜிப்பவர்‌ கூட கையினால்‌ 
தொடாது தூரத்திலிருந்து கோலால்‌ ஆடை, மாலை. 
முதலியன அணிவிப்பார்‌. ₹“பயக்ஷயாம்பிகை? பயம்‌ 
போக்குபவளாக நின்ற கோலமாகத தாமரை யாசனத்தில்‌ 
கருணையோடு அருள்‌ பாலிப்பாள்‌. இத்தலம்‌ பூந்தோட்டம்‌ 
(மாயவரம்‌ அறந்தாங்கி மார்க்கம்‌) ஸ்டேஷனுக்கு அருகில்‌ 
உள்ளது. 


சமய புரத்தாள்‌ 

இது திருச்சி அருகில்‌ உள்ள தமிழகத்து முக்கிய மாரி' 
யம்மன்‌ ஆலயம்‌, பிரசித்தி பெற்றவள்‌ : தசரத சக்கரவர்த்தி 
பூஜித்த விக்கிரஹம்‌ என்று கூறப்படுகிறது. கண்‌ கண்ட 
தெய்வம்‌ இவ்வன்னை. உபாசனாசக்தியின்‌ பலனை உடனுக்‌ 
குடன்‌உணர்த்தும்‌ கருணைமுகில்‌. 

சிறந்த பக்தரான ஒருவர்‌ தர்மகரீத்தாவாக இருந்த 
காலம்‌. உற்சவம்‌ சிறப்பாக நடக்கும்‌: யானை மட்டும்‌ 
கோயிலுக்கு அப்போது இல்லை. ஆகவே பக்கத்து ஊர்களி 
லிருந்து வரவழைப்பது வழக்கம்‌. என்ன காரணமோ அந்த 
வருடம்‌ யானை வராது என்று கூறிவிட்டனர்‌. பக்தர்‌ தவித்‌ 
தார்‌. திருச்சி தெப்பக்‌ குளத்து வீதியில்‌ மேலும்‌ &மும்‌ 
நடந்து கொண்டே கவலை தோய்ந்து காணப்பட்டார்‌. ஒரு 
வியாபாரியான நண்பர்‌, இதைக்‌ கண்டவர்‌ தாமே வாங்கித்‌ 
தருவதாக கூறினாராம்‌. அதற்கேற்றாப்‌ போல்‌ ஆச்சர்யமா 
குறைந்தவிலையில்‌ கிடைத்ததாம்‌ ஒரு யானைக்‌ குட்டி. . 

கோயிலுக்கு மேளதாளத்தோடு யானையை 
செல்ல ஏற்பாடு நடந்தது. புதிதாகைய- 


146 


மிரண்டால்‌ என்னசெய்வது என்று இரண்டுதேங்காய்‌ எடுத்து 
வரச்‌ சொன்னான்‌.பாசன்‌ஆனால்‌ எடுத்துவர மறந்துவிட்டனர்‌ 
ஊர்வலம்‌ தொடங்‌ காவிரிப்பாலம்‌ தாண்டியதும்‌ யானை 
மிரளுவதைக்‌ கண்ட பாகன்‌ தேங்காய்‌ கேட்டான்‌:தேங்காய்‌ 
இல்லை, அன்னையின்‌ அருளால்‌ உடனே சாலை ஓரத்திலிருந்த 
மரத்திலிருந்து இரண்டு தேங்காய்‌ விழுந்தது. யானைக்கு 
அதைக்‌ கொடுத்தான்‌. ஆயினும்‌, அது*௮டங்காமல்‌ குறுக்கே 
இறங்கி ஓடி விட்டது. கடைசியில்‌ எவரும்‌ வியக்கும்‌ 
வண்ணம்‌ அன்னையின்‌ சந்நதியின்‌ கொடி மரத்திற்கு அருகில்‌ 
போய்‌ நின்றதாம்‌. முன்‌ பின்‌ தெரியாத புது யானை தானே 
கோயில்‌ முன்‌ வந்து நின்றதைக்‌ கண்டவர்‌ மெய்சிலிர்த்‌ 
தனராம்‌. 


இதைப்போலவே மற்றொரு பக்தர்‌ (திருச்‌ அப்பாய்‌ 
மளிகைக்காரர்‌) பிரதி வருடம்‌ வைகாசி 1-ந்‌ தேதி இறப்பாக 
அபிஷேகம்‌ செய்து அன்னதானம்‌ முதலியனவும்‌ செய்வது 
வழக்கம்‌. கோயிலுக்கு எதிரேயுள்ள வாய்க்காலில்‌ 
தண்ணீர்விட எவ்வளவோ கேட்டும்‌ அதிகாரிகள்‌ மறுத்து 
விட்டனர்‌. பக்தர்கள்‌ ரெமப்‌ படுவார்களே என்று 
வருந்தினார்‌ அப்பக்தர்‌. அன்னையின்‌ அருளால்‌ அன்று மழை 
விடாது பெய்து வாய்க்கால்‌ நிரம்பி ஒடியதாம்‌. குறையின்றி 
அன்னதானம்‌ செய்தாராம்‌. இன்றும்‌ தொடர்ந்து இத்தரு 
மத்தை நடத்தி வருகிறார்‌. இப்படி ஏராளமான அனுபவ 
அதிசயங்கள்‌. பிரார்த்தனைக்குரிய சிறந்த தலம்‌, சமயபுரத்‌ 
தாளுக்கு கும்பாபிஷேகம்‌ என்றால்‌ பணம்‌ வேண்டுமே என்று 
கவலைப்படாமல்‌ நடக்கும்‌ கோயில்‌ இது. அப்படி குவியும்‌ 
திதி. அன்பினால்‌ கருணையினால்‌ அடியார்களை ஆட்கொள்ளு 
பவள்‌ஆதிமகமாயி அம்மை சமய புர நாயக, 


மாகாளிக்குடி 

இ 

குரவம்யபுரத்து மாரியம்மன்‌ கோயிலுக்கு வெத அருகில்‌ 

அருமை௰ிக்‌, குடி * என்ற தலம்‌ உள்ளது. இது விக்ரமாதித்‌ 
"கப்பட்ட விக்ரஹம்‌ என்று கூறுகின்றனர்‌. 


147 


அமைதியான கிராமீய சூழ்நிலையில்‌ அருமையான கோயில்‌ 
இன்று சிதலமாக உள்ளது. ராஜராஜேச்வரியின்‌ கோயில்‌ 
இது என்று கூறுகின்றனர்‌. 


சிறுவாச்சூர்‌ 


திருச்சி-பெராம்பலூர்‌ பாதையில்‌ உள்ள பிரசிதீதமான 
பிரார்த்தனைத்‌ தலமிது. இங்கு முடியிறக்க வரும்‌ குடும்பங்கள்‌ 
அநேகம்‌.பலருக்கு குலதெய்வமாகவும்‌ விளங்குகிறாள்‌ அன்னை. 
இக்கோயில்‌ திங்கள்‌, வெள்ளி இரண்டு .இனங்கள்‌ மட்டுமே 
திறந்திருக்கும்‌. மற்ற நாட்களில்‌ மூடியே இருக்கின்றது. 


இங்கு வந்து நீராடி, இங்கேயே மாவு இடித்து மாவிளக்கு 
"போடுவர்‌. மாவு இடிப்பதற்கு என்று ஆட்கள்‌ இங்கு இருக்‌ 
கின்றனர்‌. தேவியின்‌ சக்தி மிளிரும்‌ சிறப்பான கோயில்‌ இது. 


"கோனியம்மன்‌ (கோவை) 


ஒவ்வொரு ஊரிலும்‌ “கிராமதேவதை * என்றும்‌, 
எல்லைப்பிடாரி என்றும்‌ சக்தியே வழிபடும்‌ தெய்வமாயிருல்‌ 
கிறாள்‌. சில ஊர்களில்‌ றெப்புற்றும்‌, பல இடங்களில்‌ 
சாதாரணமாகவும்‌ இவ்வழிபாடு இன்றும்‌ நடைபெறுறெது 
அக்காலத்தில்‌ கோவை மாநகர்‌ * கோவன்‌ புதூர்‌ * என்ற 
கிராமமாக இருந்தது. அக்கிராம ே தவதையாக 
கோனியம்மன்‌ அமர்ந்து ஊரைக்‌ காப்பாற்றுகிறாள்‌... 
ஊர்‌ ஜனங்களும்‌ நன்றி பெருக்கோடு இவ்வன்னைக்கு 
பொங்கல்‌ இடுவதும்‌ அபிஷேகம்‌ செய்வதும்‌ வழக்கமாகியது. 
ஆரவாரமே தலைவிரித்தாடும்‌ கோவையின்‌ மத்தியில்‌ 
அமைதியே உருவாக,காண்பவர்‌ கருத்தை ஈர்க்கும்‌ வண்ணம்‌ 
“அஞ்சேல்‌? என அபயம்‌ கொடுத்து வீற்றிருக்கும்‌ இ 
திருக்கோலம்‌ மனத்தை விட்டகலாது. கோரை: 
பாக்கியமே கோனியம்மன்‌ ; கோனியம்மனின்‌ 
கோவை. 


148 


கருவாழைக்‌ கரை 


மாயவரத்துக்கு அருகில்‌ வனதுர்கிகைகோயில்‌ உள்ளது... 
ஒரு சமயம்‌ மிகவும்‌ உக்ரெமாக இருந்தது இஃகோயில்‌. 
உக்டிரதிதைக்‌ குறைக்க சந்நதிக்கு எதிரே குளம்‌ ஒன்று: 
வெட்டச்‌ சொல்லி காமகோடி. கருணைக்‌ குரு ஆஞ்ஞாபித்‌ 
தார்‌. உக்கிரசக்தி, இன்று அனுக்கிரஹ சக்தியுடன்‌ செயல்‌ 
படுகிறது. இதைத்‌ தாண்டி சுமார்‌ நான்கு மைலில்‌ 
* கருவாழைக்கரை ? என்ற சிற்றூரில்‌ உள்ள இம்மாரிக்கு 
“காமாட்சி? என்று பெயர்‌. எழிலும்‌ துடிப்பும்‌ கொண்ட 
அன்புருவான அன்னை * இவளை? ஆராதிக்கும்‌ குடும்பம்‌ பல. 
இனம்‌ உச்சியில்‌ 12-மணிக்கு சரியாக அபிஷேகம்‌ ஆராதனை 
செய்வார்கள்‌. யார்‌ வந்தரலும்‌ இந்நேரத்தில்‌ மாற்றம்‌ 
இல்லை. குறிசொல்லும்‌ வழக்கமும்‌ இங்கு உள்ளது. சிறிது 
தொலைவில்‌ காவிரி அமைதியாக இறு வாய்க்கால்‌ போல 
கடலாட செல்கிறாள்‌, * இங்கு காவிரியிலிருந்து நீர்‌ சுமந்து 
வந்து அபிஷேகம்‌ செய்கிறேன்‌. தண்ணீர்‌ (கிணற்றிலிருந்து). 
எடுத்து வைக்கறேன்‌ ? என்று பெரும்பாலும்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொண்டு பக்தி சிரத்தையுடன்‌ அதை நிறைவேற்று 
ன்றனர்‌. 


தஞ்சாவூர்‌ மாரி 

தஞ்சையின்‌ ப பெரிய கோயிலும்‌ ப்ரும்மாண்டமான 
லிங்கத்திருவுருவும்‌, பெரிய நாயகியும்‌, ஷண்முக சுந்தரன்‌ 
முதலியவர்களும்‌ நநீதியம்‌ பெருமானும்‌ உலகிலுள்ள கலை 
ரசனை, பக்தி ரசனை, மிக்கோரை இழுக்கின்றனர்‌ எனில்‌, மாரி 
யம்மன்‌ பயம்‌ காட்டி அடியாரை தன்னிடம்‌ ஈர்த்துக்‌ 
கொள்கிறாள்‌. பெரியம்மை போட்டியவர்கள்‌ வரிசையாக 
பிராகாரம்‌ முழுவதும்‌ இருப்பார்கள்‌. அவ்வளவும்‌ அன்னையின்‌ 


“1 அருட்‌ சக்தியில்‌ சமனமாகிறது. 8தலாதேவி அஷ்டகம்‌ 


இடித்து வைசூரி பாதை குறைப்பதுபோல்‌, அன்னை தஞ்சை 
வெவீயைப்‌ பிரார்த்தித்து குணம்‌ கண்டவர்‌ பலர்‌. கண்‌ 
அருமைய கட கண்‌ கிடைக்கப்‌ பெற்ற கண்கண்ட தெய்வம்‌. 
அருளாலும்‌, பிரபலத்தாலும்‌ ஊரே 


149 


மாரியம்மன்‌ கோயில்‌ என்று வழங்கலாயிற்று. (முன்பு புன்னை 
நல்லூர்‌ என்று கூறப்பட்டது) ஆவணிமாத திருவிழாவிலும்‌ 
ஞாயிற்றுக்கழமைகளிலும்‌ கூட்டம்‌ நெரிபடும்‌. 


அலங்காரவல்லி 


மூர்த்தி, தலம்‌, தீர்தீதம்‌ என்று மூன்றாலும்‌ சிறப்பாக 
விளங்கும்‌ தலம்‌ ஹரித்துவார மங்கலம்‌. * அரதை பெரும்‌ 
பாழி ? என்று அன்று விளங்கிய இப்பதி இன்று “ஹரித்துவார 
மங்கலமாக ? மருவி வந்துள்ளது. 

சிவத்தை அனவரதம்‌ சிந்திப்பார்‌ ; சந்தனக்‌ கட்டையை 
பொதி ஏற்றிவீயாபாரம்‌ செய்வார்‌. வன்னிக்காடுகளின்‌ 
வழியே செல்கிறாரீ. ஆதவன்‌ அரைவழி வந்து, ௪.ச்சிவேளையில்‌ 
பெரிய குட்டை ஒன்றில்‌ நீராடினார்‌. வீபூதியைக்‌ 
காணோமே என்று சந்தனக்‌ கட்டையை எடுத்து அருகிலிருந்த 
பாறையில்‌ தேய்க்கிறார்‌. கல்லிலிருந்து இரத்தம்‌ பீறிடவே 
துணுக்குற்றார்‌. ஆட்களை அழைத்து ஆராய்ச்சி செய்து 
பார்த்தார்‌: அருமையான சிவலிங்கம்‌ வெளிப்‌ போந்தது. 
பாதாளேசீவரர்‌ என்று திருநாமம்‌ சூட்டி அன்புடன்‌ 
அழைத்தார்‌. அழூய கோயில்‌ ஒன்றை உருவாக்கினார்‌. 
நால்வரில்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ காலினால்‌ நடச்சவும்‌ 
அஞ்சி, பரண்‌ ஒன்று கட்டி அதிலிருந்து “பைத்த 
பாம்போடரைக்‌ கோவணம்‌ பாய்‌ புலி?” என்று பதிகம்‌ 
பாடிய தலம்‌ இது. நீடாமங்கலத்துக்கு ஏழாவது மைலில்‌: 
உள்ள தலம்‌ இது. இங்கு அம்மை அலங்கார வல்லி அருள்‌ 
பாலிக்கிறான்‌. 


திருவாமாத்தூர்‌ வட்டப்பாறையம்மன்‌ 1 


விழுப்புரத்துக்கு அருகில்‌ செஞ்சி ரோடில்‌ கீமைல்‌ 
தூரத்தில்‌ உள்ளது. இரட்டைப்‌ புலவரால்‌ பாடப்பெற்ற 
தலம்‌ இது. மாடுகளுக்கு கொம்பு முளைக்க அருவிய௫- 
புராண வரலாறு கூறும்‌. இறைவனுக்கும்‌ இறை. 
தனித்தனி கோயில்‌ எதிரெதிரே உள்ளது. ்‌ 

௧. ௮-10 ச 


150 


உமுத்தை வென்ற முறுவலாள்‌ ?' கோயிலுக்கு தென்பக்கம்‌ 
வட்டப்பாறை யம்மன்‌ சந்நதி உள்ளது. சிக்கலான வழக்கா 
களில்‌ ஊர்‌ மக்கள்‌ அன்னையின்‌ சந்நஇயில்‌ சத்தியம்‌ செய்யச்‌ 
சொல்லித்‌ இர்ப்பு காண்பார்களாம்‌. பொய்‌ சத்தியம்‌ செய்‌ 
தால்‌ பாறையிலிருந்து பாம்பு வறிது கடித்துவிடும்‌ என்பது 
மக்கள்‌ நம்பிக்கை. 


கோலியனூர்‌ பிட்லாயம்மன்‌ 


விழுப்புரம்‌--பாண்டி. ரோட்டில்‌ உள்ள கோயில்‌ இது. 
இறந்த வட்டாரத்து மக்களின்‌ பிரார்த்தனைத்‌ தலம்‌ 
கோலியனூர்‌. சக்‌தி வாய்ந்த மாரியம்மன்‌ இவள்‌. ஆள்‌ 
உயரத்துக்கு பாம்புப்‌ புற்று கோயிலுள்‌ உள்ளது. அதில்‌ 
பெரிய நாகங்கள்‌ இருந்து பக்தர்கள்‌ வைக்கும்‌ பால்‌, 
முதலியவற்றை அருந்துமாம்‌. ஆடி வெள்ளி, தைவெள்ளி, 
யென்றால்‌ அக்கம்பக்கத்து ஜனங்கள்‌ இரண்டு வந்து தரிசனம்‌ ' 
செய்யாமல்‌ டுருக்க மாட்டார்கள்‌. 


செங்கழுடீர்‌ அம்மன்‌ (புதுவை) 


பாண்டிச்சேரியில்‌ வீராம்பட்டணத்து கடற்கரை யோரம்‌ 
கொலு வீற்றிருக்கும்‌ இச்‌ சக்தியும்‌ சமய புரத்தாள்‌ போல. 
பக்தர்களைக்‌ கவருபவள்‌. மாசி மகம்‌ உற்சவம்‌ என்றால்‌ 
மக்கள்‌ வீராம்பட்டினம்‌ செல்லாமல்‌ இரார்‌. அழயெ 
புராதனமான ஆலயம்‌ ஆழியின்‌ கரையிலே உள்ளது. 
பட்டீச்வரம்‌ ॥ 

பிறப்பில்‌ வேதியனாகவும்‌, பதவியில்‌ அமைச்சராகவும்‌, 
குணத்தில்‌ உயர்ந்தவராகவும்‌, தவத்தில்‌ சிறந்தவராகவும்‌, 
தர்மத்திற்கு இருப்பிடமாகவும்‌ விளங்கிய உத்தமர்‌ ஐயன்‌ 
என்று மக்கன்‌ உணர்ந்த ஸ்ரீகோவிந்த தீஷிதரி. பக்தியில்‌ 
வி த்து அவர்‌ அழ்ந்த தலம்‌ பட்டீச்வரம்‌. கும்பகோணத்‌ 


குரவஃதெல்மேற்கே நான்கு மைல்‌ தொலைவில்‌ உள்ள அழகு 
அருமைய அம்பிகைப்‌ படிவம்‌ இது. கும்பகோணத்து 


151 


(மங்களாம்பிகை) மந்திர பீடேச்வரியிடம்‌ ஈடுபாடு கொண்ட 
வராக இருந்தாலும்‌ பட்டீசிவரத்தில்‌ பற்று மிகுந்து அன்னை 
யின்‌ அருளிலே மூழ்கினார்‌. அன்னை ஞானாம்பிகையாக தவ 
மிருந்து கருணைக்கடலான பரசிவதிதை மணாளனாக அடைந்த 
பதி இது. 


திருமயிலை கற்பகம்‌ (சென்னை) 


இறைவி மயிலுருக்‌ கொண்டு இறைவனை வழிபட்ட 
தலம்‌ திருமயிலை என்னும்‌ மயிலாப்பூர்‌. கற்பகாம்பாள்‌ 
கடைக்கண்‌ நோக்கிற்கு ஆளாகும்‌ பேறு பெற்றவர்‌ பாக்கிய 
சாலிகள்‌ : இறந்த பூங்கோதையையே உயிர்‌ யெற்றுவற 
துணை செய்த கடைக்‌ கண்ணையுடையவள்‌ இவ்வன்னை. பாடல்‌ 
பெற்ற பழம்‌ பெரும்பதி, 


மாங்காடு 8 


சென்னை பூந்தமல்லிக்கு அருகேயுள்ள அற்புதமான 
சக்திதலம்‌ இது. ஆதிசங்கரரே 4 அர்த்த மேருவை 2 இங்கு 
பிரதிஷ்டை செய்ததாகக்‌ கூறுகின்றனர்‌. தவத்தின்‌ பயனாக 
எந்த பராசக்தி அடையப்படுறெதாக வேத உபநிஷதங்கள்‌ 
கூறுகன்றனவோ அந்த தவப்‌ பயனான அனையே இங்கு 
ஐந்து பக்கமும்‌ ௮க்னி சூழ ஒற்றைக்‌ காலில்‌ நின்று தவம்‌ 
இயற்றுகிறாள்‌. “ ஒற்றைக்‌ காலில்‌ நின்று சாதிக்கிறான்‌ ?? 
என்பது வழக்கு. அன்னை இவ்வாறு உலகம்‌ உய்ய தவக்‌ 
கோலம்‌ பூண்டிருக்கிறாள்‌-பக்தர்களுக்கு கர௱ரியங்கள்‌ 
சாதித்துக்‌ கொடுக்கிறாள்‌. 


திருவேற்காடு : 

கருமாரியம்மன்‌ கோயில்‌-சமீபகாலத்தில்‌ பிரபலமாக 
ஞாயிறுதோறும்‌ மக்கள்‌ திரள்‌ திரளாக கூடுகின்ற ௮. 
விளங்கும்‌ அற்புத தலம்‌ இத, பலன்‌ கண்டவர்‌ : 
மிண்டும்‌ செல்வது இயல்புதானே?. சென்னையை 
த்ர மாக்கும்‌ பதிகளில்‌ இதுவும்‌ ஒன்ற 


இசை நிற்கவே இரும்புறாோர்‌. அன்னை வாணி அங்கேயே நின்று 
குரல்ஃஒரறாள்‌- தக்கதொரு சூழலையே பராம்பிகை தேர்ந்‌ 
அருமையியரன்‌. கர்ப்பமுற்று இணறும்‌ தவளையொன்று 


பலப்‌ (2). 
பெரியபாளையத்தாள்‌ ! 


ஆத்தாளை எங்கள்‌ அபிராமவல்லியை ?? என்று 
அபிராமி பட்டர்‌ கூறியது போல்‌ ௮௫ல உலகதீதாய்‌ ஊருக்கு: 
ஆத்தாளாக இருப்பதில்‌ என்ன வியப்பு உள்ளது, யெரிய 
பாளையம்‌ என்னும்‌ ஊரைத்‌ தெரியாத சென்னையும்‌ அதன்‌ 
௬ற்றுப்புரத்து வாசிகளும்‌ இல்லை எனலாம்‌. எமகமாயி[தாயே! 
பெரியபாளையத்தாளே ! £* பாடைக்கட்டி * எடுத்து வறிது 
போடுறேன்‌,பொங்கலிடுகறேன்‌,இளநீர்‌ கண்‌ திறக்கிறேன்‌” 
என்று பலவிதமான பிரார்த்தனைகள்‌ செய்யும்‌ தலம்‌ இது... 
எது பொய்த்தாலும்‌ பெரியபாளையத்தாள்‌ அருள்‌ 
பொய்க்காது. 2 


கனகதுர்க்கை 

விஜயவாடாவில்‌ கிருஷ்ணா நதி ஸ்நாநமும்‌, கனக துரீக்‌ 
கையின்‌ தரிசனமும்‌ பரம பாவனம்‌. சண்டிகாதேவிமே 
இங்கு கோயில்‌ கொண்டிருக்கிறாள்‌. அன்னைக்கு வஸ்திரங்கள்‌ 
ஏராளமாகப்‌ பிரார்த்‌ தனை செய்து கொண்டு அளிக்கின்றனர்‌. 
அவைகளை ஏலத்தில்‌ எடுத்து அன்னையின்‌ நினைவாக உடுத்து 
வோரும்‌ உண்டு. சிறு குன்றில்‌ ரமணீயமான சூழ்நிலையோடு: 
விளங்குகிறது துர்க்கை க்ஷேத்திரம்‌. 


ஸ்ரீ சாரதாதேவி 


சிருங்ககிரியின்‌ ப்ரதானதேவி அன்னை சாரதாம்பாள்‌. 
ஷண்மத ஸ்தாபனம்‌ செய்த ஸ்ரீ சங்கரர்‌ மண்டனமிச்ரரை 
வாதில்‌ வென்று அன்னை ஸரஸ்வதியின்‌ அவதாரமான சரஸ்‌ 
வாணி பின்‌ தொடர வறிது கொண்டிருக்கிறார்‌. திரும்பிப்‌ 
பாராமல்‌ செல்ல வேண்டும்‌ என்று நிபந்தனை ஸ்ரீ சங்கரருக்கு 
விதிக்றொன்‌ வாணி. கேட்டுக்‌ கொண்டே வந்தவர்‌ நூபுரத்து 


ஈயம்‌ தாங்காமல்‌ தவிக்கின்றது. அதை, இயல்‌ 


153 
1 


யாக பகைக்‌ குணம்‌ கொண்ட பாம்பொன்று படமெடுத்து 
நிழலளித்து காக்கறதைக்‌ கண்டார்‌. ஆனந்தமான துல்லிய 
அடிக நீரோடும்‌ துங்காவின்‌ கரையில்‌ வெள்ளைத்‌ தாமரையில்‌, 
வெள்ளைப்‌ பணிபூண்டு, வெள்ளை உள்ளம்‌ கொண்டோர்‌ 
உள்ளத்தே விளங்கும்‌ வாணிக்கு பீடம்‌ அமைத்தார்‌. புகழ்‌ 
ஓங்கு பெரும்‌ பீடமாக சிருங்ககிரி ஆல்போல்‌ தழைத்து 
இன்று விழுது விட்டு வளர்ந்து ஞானதாகம்‌, வேதாந்தப்‌ 
பசி, தவவேட்கை கொண்டோரை தன்‌ நிழலில்‌ அருளுடன்‌ 
அணைக்கிறது. 

சுற்றிலும்‌ இயற்கை, வனாந்தரமும்‌ மலையும்‌, ஆறும்‌, 
அன்னையின்‌ ஆலயமும்‌, வித்யாரண்யர்‌ என்ற வித்தக 
பேரருளாளரின்‌ கோயிலும்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ 
கவரும்‌. 


குருக்ஷேத்திரம்‌ 

குருக்ஷேதீரம்‌ மலைவாச ஸ்தலமாகிய சிம்லாவில்‌ 
இருந்து டெல்லி செல்லும்‌ மார்க்கத்தில்‌ * அம்பாலா * 
சந்திப்பின்‌ வழியாக 112, மீ தொலைவில்‌ உள்ளது 
குருக்ஷேத்திரம்‌. புராதன சிறப்பும்‌ பெருமையும்‌ கொண்டது 
இத்தலம்‌. பாண்டவர்களுக்கும்‌ துரியோனாதிகளுக்கும்‌ 
இடையே நடைபெற்ற மகா பாரத யுத்தம்‌ இங்கு தான்‌ 
நடந்ததாகக்‌ கூறுகிறார்கள்‌. இவ்வூரில்‌ அநேக நீர்‌ நிலைகள்‌ 
உள்ளன. அநீநிலைகளில்‌ பல்லாயிரக்கணக்கான அழகிய 
செந்தாமரைப்‌ பூக்களும்‌ வெண்‌ தாமரைப்‌ பூக்களும்‌ 
பூத்து நிரம்பிக்‌ கடக்கின்றன. இது காண வேண்டிய 
காட்சிகளில்‌ அருமையான ஒன்றாகும்‌. யுத்தத்தில்‌ ஈடுபட்டு 
மாண்ட போர்‌ வீரர்களே இப்படி மலர்களாக மலரீந்திறாப்‌ 
பதாக அழகான கலா ரசனையோடு கூறப்படு றது. 

இங்கு நீராட வேண்டிய முக்கிய தடாகமாகிய புஷ்கரம்‌ 
தாமரை மலர்கள்‌ நிறைந்து தாமரைக்குளமாகக்‌ காட்சி 
பயனளிக்கிறது. தரிசிக்க வேண்டிய இறைவரி * தானேசிள 
மகாதேவ்‌ * இறைவி ஸ்தாணுப்‌ பிரியை! இது ஒரு 
கீ£டமாக விளங்குகிறது. 


5: இல்‌ மரத்தடியில்‌ உள்ளது ஒரு குளம்‌. இங்குள்ள மண்டபத்‌ 
கரவ வர 


154 


சோமநாதம்‌. 


த்வாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்தில்‌ ஒன்றான சோம: 
நாதம்‌ பிரபாச க்ஷேத்திரம்‌ என தேவிக்குரிய படிவத்தில்‌ 
புகழ்‌ பெற்றது.சந்திரபாகா என்றும்‌ இத்தேவியைக்‌ கூறுவர்‌. 
தனால்‌ ஏற்பட்ட சாபம்‌ நீங்க சந்திரன்‌ உபாசித்த. 
தலமாகக்‌ கருதப்படுகிறது. 


ஜ்வாலமுகி :- பஞ்சாப்‌ 


அம்பிகையின்‌ நாக்கு விழுந்த இடமாகக்‌ கூறப்படும்‌: 
இத்தலத்து தேவி௮அருவுருவாக அக்னி ரூபமாக விளங்குகிறாள்‌. 
எந்தப்பொருளை நெருப்பில்‌ போட்டாலும்‌ அது அப்‌ 
பொருளை தன்மயமாக்கி விடுகிறது. இது இன்றும்‌ காணும்‌ 
உண்மை. எப்பொருளையும்‌ தன்மயமாக்கும்‌ அக்னி வடிவம்‌, 
அன்னையும்‌ எவ்வுயிரையும்‌ தன்‌ மயமாக்குகிறாள்‌ என்று: 
கூறாமல்‌ விளக்குகிறது இப்பதி, அக்னியின்‌ ஜ்வாலைக்கு 
(நாக்குகள்‌) பூஜை நடக்கிறது. கர்ப்பிருஹத்தின்‌ பல: 
இடத்தில்‌ சுடர்‌ விட்டு எரியும்‌ தீயை இன்றும்‌ காணலாம்‌. 
தங்கக்‌ கூரை வேய்ந்த இத்தலம்‌ காங்கரா ஜில்லாவில்‌: 
மலைகளின்‌ இடையே விளங்க பாரதத்தின்‌ ஆத்மீகசி சுடர்‌ 
கொழுந்து விட்டுத்தான்‌ இன்றும்‌ எரிகிறது என்பதை. 
நினைவூட்டுகிறது. 

இங்கேயேதான்‌ வஜ்ரேச்வரியின்‌ ஆலயமும்‌ இருக்கிறது. 
பதான்‌ சோட்டிலிருந்து பஸ்கள்‌ இக்‌ கோயில்வரை செல்லும்‌ 
காச்மீரம்‌ 

விவேகானந்தரை மிகவும்‌ கவர்ந்தவள்‌ அன்னை க்ஷீர 
பவானி. காச்மீரத்து ஸ்ரீநகரிலிருந்து பத்து, பதினைந்து 
மைல்கள்‌ சென்று * துலாமுலா ” என்ற இடத்தை அடைய 
லாம்‌. நான்கு புறமும்‌ ஜலத்தால்‌ சூழப்பட்ட தீவின்‌ மத்தி 


சங்கரரும்‌, பவானியும்‌ அமைந்துள்ளனர்‌. இத்தீரீத்‌ 
கமல்‌ லு 0 தவியாகக்‌ கருதி பூஜை செய்கின்றனர்‌. 


155 


சிவப்பு, பச்சை, வெண்மை என்று இக்குளதிது நீர்‌ 
தன்நிறத்தை அடிக்கடி மாற்றிக்‌ கொள்ளும்‌ என்கின்றனர்‌. 

கருமையாகக்‌ காணப்பட்டால்‌ சம்பவிக்கும்‌ கெடுதலைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ நம்புகின்றனர்‌. 


வைஷ்ணவீ 


ஐம்முவிலிருந்து * காட்ரா ? வரை பஸ்‌ செல்லும்‌. பிறகு . 
நடந்து சுமார்‌ பத்து மைல்கள்‌ மலை ஏற்றம்‌, பாணகங்கை . 
என்ற இற்றாறு ஓடுகிறது. குகைவாரியாக வைஷ்ணவீ தேவி 


இங்கு உயர்ந்த இட தத து பாரதத்தைக்‌ 
கண்காணிக்கிறாள்‌. 


ஒறுவாயிலாக இருக்கின்ற நுழைவாயிலானதால்‌ 
முதலில்‌ தவழ்ந்துதான்‌ உள்ளே செல்லமுடியும்‌. நல்ல 
ஐதீகம்‌: அன்னையிடம்‌ மண்டியிட்டு தவழ்ந்து, குழந்தை 
உள்ளத்தோடு தான்‌ வரவேண்டும்‌ என்பதற்குத்‌ தகுந்த 
அத்தாட்சியுடன்‌ கொலுவிறாக்றொள்‌. தனக்கு அளிக்கப்படும்‌ 
காணிக்கையில்‌ ஒருபகுதியைப்‌ பிரசாதமாக அளித்து 
அருளுடன்‌ பொருளும்‌ பெருக பக்தனை ஆசர்வதிக்கிறான்‌ 
அன்னை. 


ஹரித்வாரம்‌: 


மோக்ஷபுரிகளில்‌ ஒன்றான மாயாபுரி என்னும்‌ ஹரித்வார்‌ 
யாத்திரிகர்களின்‌ மனதைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ அழகுடன்‌ 
விளங்குகிறது. அன்னை கங்காதேவியின்‌ அரவணைப்பினால்‌ 
அது பேராதரவு பெற்றிருக்கிறது. மாலை நேரத்தில்‌ அன்னை 
கங்கைக்கு இலையிலே கப்பல்யோல்‌ செய்து அதில்‌ விளக்கா 
வைத்து புஷ்பங்களால்‌ நிரப்பி “ஹ்ரரதி? பாடி 
தண்ணீரில்‌ மிதக்க விடுவது இங்கு கண்கொள்ளாக்காட்9. 
எளிய பிச்சைக்காரன்‌ முதல்‌ பெரிய பணக்காரன்‌ 
இதை சக்திக்குத்‌ தகுந்தவாறு. செய்யாமல்‌ இருப்‌ 
கறையிலே ஆங்காங்கே புராணங்கள்‌, கதை ர 


கு 


156 


பிரசாரம்‌ செய்வதைக்‌ சேட்கக்‌ கூடியிருக்கும்‌ ஜனங்களைப்‌ 
பார்த்தால்‌ இது பூலோகமா கைலாசமா என ஐயம்‌ 
தோன்றும்‌. 


கேதாரம்‌ 


கோதரத்தின்‌ ௮ல்னை உலகுக்கு வழிகாட்டும்‌ அன்னை 
யாக “மார்க்க தாயினி! என்ற பெயருடன்‌ விளங்குநிறாள்‌* 
ஆறுமாதம்‌ பனியினால்‌ மூடியிருக்கும்‌ கோயில்‌. எளிதில்‌ 
அடைய முடியாத ஒரு படிவம்‌. ஓரு சிலரே இதைக்‌ காணும்‌ 
வாய்ப்பைப்‌ பெறாநிறார்கள்‌. 


பத்ரிநாத்‌ 


நரஃநாராயணர்‌ தவமிருந்த புனிதமான பதீரிகாசீரமம்‌ 
வைணவர்களுக்கும்‌ சைவர்களுக்கும்‌ பிரதானமாக விளங்கு 
கிறது. 


தவமியற்றும்‌ நர நாரணர்களின்‌ தவத்தைக்‌ கெடுக்க 
இந்திரனால்‌ தேவமாதர்‌ பலர்‌ அனுப்பப்பட்டனர்‌. ஆனால்‌ 
தெய்வீகத்‌ தவச்ரேஷ்டர்‌ துடையைத்‌ தட்டினாராம்‌. 
அதிலிருந்து அத ஸெளந்தர்யமான பெண்‌ தோன்றினாளாம்‌. 
வந்த அரம்பையர்‌ வெட்டச்‌ சென்றனராம்‌. அப்பெண்‌ 
“ஊரு” (தொடை) வீலிருந்து தோன்றியதால்‌ ஊர்வசி 
என்று போற்றப்படுஒருள்‌. 

இப்படியே நேபாளத்திலும்‌ இன்னும்‌ பல பிரதேசங்‌ 
களிலும்‌ பராசக்தியானவள்‌ பிரசித்தமாக விளங்கி அருன்‌ 
பாலிக்கிறாள்‌. 

[யாத்திரை செல்ல விரும்பும்‌ பக்தர்கள்‌ எமக்கு எழுதினால்‌, 
“எங்களாலியன்‌றவரை அவர்களுக்கு மேலும்‌ பல விவரங்கள்‌ 


இகாடுத்‌ ்‌ யிருக்கிறோம்‌. 
ன உதவத்‌ தயாராயிருக்கிறோம்‌. ] 


ஐ ஜை mA om 


பராசக்தி பீடங்கள்‌ 


தலம்‌ 
கொல்லாபுரம்‌ 
மாதுரம்‌ 
துளஜாபுரம்‌ 
கரவீரம்‌ 
இங்குளை 
சாகம்பரி 
ஸ்ரீ ரக்ததந்திகை 
விந்தியாசலம்‌ 
காஞ்சி 
மானஸ ஸரோவரம்‌ 
ஸ்ரீ சந்திரலை 
நீலபர்வதம்‌ 
ஸ்ரீ நகர்‌ 
நேபாளம்‌ 
மதுரை 
வேதாரணியம்‌ 
ஜலந்தரம்‌ \ 
மகாசலம்‌ 
அயோத்தி 
வைத்தியகாதம்‌ 
மணித்தீபம்‌ 
ஸ்ரீ சைலம்‌ 
புஷ்கரம்‌ 
அமரேசம்‌ 
பிரபாசம்‌ 
நைமிசம்‌ 
பிருந்தாவனம்‌ 
திரிபுரா 
சரவ சைலம்‌ 
நந்திபுரம்‌ 
நாகுலம்‌ 
அரிச்சந்திரம்‌ 


தேவியின்‌ பெயர்‌ 
லக்ஷ்மி 
ரேணுகை 
பவானி 
மகிஷாஸுரமர்த்தினி ' 
ஜ்வாலமுகி 
பிரமரி 
துர்க்கை 
விந்தியாவசினி 
அன்னபூரணி 
தாட்சாயணி 
கெளசிகி 
நீலாம்பிகை 
சாம்புநதேஸ்வரி' 
ரகசிய காளி 
மீனாட்சி 
சுந்தரி 
திரிபுரமானின 
யோகேசுவரி 
அனனபூரணி' 
வகலை 
புவனேஸ்வரி 
ஸர்வேசுவரி 


திரிபுரசுந்தரி 
விசுவமாதா 
நந்தினி 
நகுலேசுஎ' 
சந்கி ” 


ஆ 


ட 
98. 
99. 
40, 
41. 
42. 
49. 
44, 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52. 
5d. 
54. 
95. 
56 
57. 
58. 
59. 
60. 


தலம்‌ 
ஸ்ரீ கிரி 
பஞ்சநதம்‌ 
கடகம்‌ 
மகாகானம்‌ 
மத்தியமாபீதம்‌ 
கேதாரம்‌ 
பைரவம்‌ 
கயை 
குருக்ஷேத்திரம்‌ 
விராடம்‌ 
காளிகட்டம்‌ 
விமலேசுரம 
பிரயாகை 
மகேந்திரம்‌ 
காஷ்மீரம்‌ 
வஸ்த்ராபதம்‌ 
அர்த்தகோடிகை 
அவிமுத்தம்‌ 
மகாலயம்‌ 
கோகர்ணம்‌ 
மந்திரகர்ணிகம்‌ 
காமரூபம்‌ 
உஜ்ஜையினி 
கமலாலயம்‌ 
சகமண்டலம்‌ 
குரண்டலம்‌ 
மாகோடம்‌ 
மண்டலேசம்‌ 


இ காலஞ்சரம்‌ 


குர: 


2 .தகர்ணம்‌ 


அருமைய. உ 


உ சவரம்‌ 
யம்‌ 


தேவியின்‌ பெயர்‌ 
சாரதை 
திரிசூலி 
கடகேசுவரி 
சங்கரி 
சர்வாணி 
மார்க்கதாயினி 
பைரவி 
மங்களை 
ஸ்தாணுப்பிரியை 
அம்பிகை 
ஜெயதுர்க்கை 
விசுவேசை 
லலிதா 
மகேந்திரி 
மகாதேவி 
பவானி 
உருத்திராணி 
விசாலாட்சி 
மகாபரகை 
பத்திரகாளி 
பத்திரை 
காமரூபிணி 
மாகாளி 


தூலபீடம்‌ 
பரமேச்வரிபீடம்‌ 


